Volume IX, No. Zj [April 1937 
JOURNAL 


OF THE 


MADRAS UNIVERSITY 


[Indian Languages Number | 


Editor 


P. J. THOMAS, M.A., B.LITT., D.PHIL. 


Editorial Board 
1. Dr. A. G. Hoc, M.A., D.LITT. | 4. Mr. V. K. AIYAPPAN PILLAI, 
2. Mr. M. S, SABHESAN, M.A. تح‎ 


5. Mr. C. J. VARKEY, M.A. 
3. Mr. K. A. NILAKANTA SASTRI, | 6. Mr. S. VAIYAPURI PILLAI, 
M.A, B.A., B.L. 





PUBLISHED BY THE UNIVERSITY 


MADRAS 





PRINTED AT THE G. S. PRESS, MOUNT ROAD. 


1937 


TABLE OF CONTENTS 


PAGES 
1. TAMIL: 
Essays on some Grammatical Subjects. By Mr. 
V. Venkatarajulu Reddiar á 1-92 


2. Urpu: (Supplement) 


Biographical Sketches of Muslim Poets of S. India, 
By Mr. Md. Munawar Gawher . 155-226 


சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


BY 


V. VENKATARAJULU REDDIAR, 
Junior Lecturer in Tamil, 
Oriental Research Institute, 

University of Madras. 


MADRAS 
PRINTED AT THE G. S. PRESS, 


1937. 


முன்னுரை 

உலகத்தில்‌ வழங்கும்‌ மொழிகளில்‌ ஒலியும்‌ சொல்லும்‌ பொரு 
ளும்‌ வேறுபட்டு வருதல்‌ இயல்பே. அம்முறையில்‌ ஈமது தமிழ்‌ 
மொழியிலும்‌ பல வேறுபாடுகள்‌ நேர்ந்துள்ளன; இன்னும்‌ நேரும்‌. 

முற்காலஇலக்கணநாலாகிய தொல்காப்பியத்தையும்‌ பிற்கால 
இலக்கணதாலாகய ஈன்னால்முதலியவற்றையும்‌ கசோக்கின்‌, தமிழ்‌ 
மொழியில்‌ நேர்க்துள்ள வேறுபாடுகள்‌ சல விளங்குவனவாகும்‌, இம்‌ 
முறையில்‌ குற்றியலுகரத்தைக்குறித்துச்‌ சிறிது நோக்குதும்‌: ஆசரியர்‌ 
தொல்காப்பியனார்‌ குற்றியலுகாவிற்றை மெய்யீற்றொடு சேர்த்திருத்த 
லானும்‌, மெய்யிற்றமொழிகளொடு உயிர்முதன்மொழி சேர்ச்‌ திய 
அதல்போன் سے‎ குற்றியலுகரவீ ற்றுமொழிகளோடு உயிர்‌ முதன்‌ 
மொழி சேர்ச்‌ தியலும்‌ என்று விதிகூறியிருத்தலானும்‌ குற்றியலுகர 
வீறுகள்‌ இயல்பில்‌ மெய்யீறுகளேயாகும்‌ என்பது அவர்கருத்‌ தாதல்‌ 
அநியப்படும்‌, ஈன்னூலார்‌, குற்றியலுகரவீற்றை (உயிரீற்றுப்புண 
ரியலில்‌ வைத்து விதிகூறியிருத்தலின்‌) உயிரீற்றொடு சேர்த்திருத்தலா 
னும்‌, உயிர்முதன்மொழி வரும்வழிக்‌ குற்றுகரம்‌ கெடும்‌ என்று விதி 
கூறியிருத்தலானும்‌ குற்றியலுகாவிற௮ுகள்‌ உயிரீமுகும்‌ என்பது அவர்‌ 
கருச்‌ தாகும்‌. குற்றியலுகாவீற்றுமொழியில்‌ உகரம்‌ நிற்க, உயிர்‌ 
முதன்மொழி அதனொடு சேரும்‌ என்பது நச்சனார்க்கினியகொள்கை, 

ஆசிரியர்தொல்காப்பியனார்கூற்று, குற்றியலுகர வீற்றின்‌ உண்மைத்‌ 
தன்மையை ஆராய்ந்து கூறியதாதலும்‌, நன்‌ Groin LD! இலக்கணம்‌ 
பயில்வார்‌ எளிதினுணரும்‌ முறையதாதலும்‌ உய்த்துணர்தல்‌ கூடும்‌. 
புணர்நிலைக்கண்‌, வல்லெழுத்துமெய்யிற்றின்முன்‌ வரும்‌ உயிர்முதன்‌ 
மொழி, அதனொடு சேர்ந்தியலுதல்‌ கூடிமாகலின்‌, ஆண்டு, உகர 
வொலி சேர்ந்து நிற்றல்‌ வேண்டுவதின்று எனக்‌ கொண்டார்‌ தொல்‌ 
காப்பியனார்‌; தனிமொழியிற்‌ கேட்கும்‌ உகரவொலி 'புணர்நிலைக்கண்‌ 
இன்மையின்‌, (அதர்றகம்‌ லோப! (பாணினீயம்‌, 1, 1. 60) என்னுஞ்‌ 
சூத்தாத்திற்‌ ணெங்க, அத கெட்டஅ என்றார்‌ ஈன்னூலாம்‌. தேன்‌, 
பால்‌, மோர்‌ என்னும்‌ மெய்யீற்றுமொழிகள்‌ தேனு, பாலு, மோரு 
என்று உயிரீற்றவாய்‌ வழங்குகின்றன, இவற்றின்முன்‌ (எங்கே! 
என்னும்‌ உயிர்முசன்மொழி வந்து, தேனெங்கே, பாலெங்கே, 
மோரெங்கே என்று நிற்புழி, நாம்‌ தேனு, பாலு, மோரு என்பவற்றின்‌ 


iv 
உகரம்‌ கெட்டது என்றல்‌ இல்லையே; இதுபோலவே, வீட்‌, காத்‌ என்‌ 
னும்‌ மெய்யிற்றுமொழிகள்‌ வீடு, காது, என்று வழங்கினும்‌, அவற்‌ 
றின்முன்‌ உயிர்முதன்மொழி வரும்வழிக்‌ குற்றுகரம்‌ கெட்டது 
எனல்‌ வேண்டா; வீட்‌, காத்‌ என்பவற்றொட அவை (உயிர்‌ முதன்‌ 
மொழிகள்‌) சேர்ந்தியலுதல்‌ கூடும்‌ என்று தொல்காப்பியனார்‌ கருதி 


னார்‌ எனல்‌ உய்த்துணரப்படும்‌. 


ஆசீரியர்தொல்காப்பியனார்‌ தனிமொழியிலும்‌ புணர்மொழியிலும்‌ 
நிற்கும்‌ குற்றியலுகரங்களின்‌ வேறுபாடுகளை விரித்துக்கூறினார்‌. ஈன்‌ 
aor அவ்வாறு கூறிற்றிலர்‌. பிற்காலத்தில்‌ ஈன்‌ னால்வழக்கே 
காட்டில்‌ நிலவுதலாயிற்று; தொல்காப்பியவுரையாளர்‌ தம்முண்‌ மாறு 
பட்டனர்‌. இவற்றால்‌, தொல்காப்பியனார்கொள்கை நன்கு அறியப்‌ 
படாதுபோயிற்று, ஆகலின்‌, குற்றியலுகரத்தின்‌ திறத்தில்‌ ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌ கொண்ட கொள்கையை அராய்க்து தமிழுலகற்குச்‌ 
சமர்ப்பித்தல்‌ ஈலனாகும்‌ என்னுங்‌ கருத்துடையேனாய்‌, தொல்காப்பியத்‌ 
தையும்‌ அதன்‌ உரைகளையும்‌ ஆராய்ந்து “குற்றியலுகரம்‌” என்னுங்‌ 
கட்டுரை எழுதுதலாயினேன்‌. இக்‌ கட்டுரையில்‌ உரையாளர்கொள்கை 
களுட்‌ பொருந்துவனவற்றை அக்காக்கு மேற்கொண்ளேளனேன்‌ ; 
வேண்டுமிடங்களில்‌, தெலுங்கு மலையாளம்‌ கன்னடம்‌ இம்மொழிக 
ளொடு ஒப்பிட்டும்‌உள்ளேன்‌. 


அசை, சீர்‌ இவற்றின்‌ திறத்தில்‌ தொல்காப்பியத்திற்கும்‌ பிற்கால 
இலக்கணங்கட்கும்‌ வேறுபாளெவாகலானும்‌, இக்காலத்தவர்‌ கொள்‌ 
ளும்‌ முறை அலாசிரியர்கள் கருத்திற்கும்‌ உரையாசிரியர்கள்‌ கூற்றிற்‌ 
கும்‌ மானபாமையதாகலானும்‌ அவற்றை ஆராய்ந்து, வேண்டுத்‌ 
அணை சுருக்‌, தனித்தனிக்‌ a Or எழுதுதலாயினேன்‌. சேர்பு 
நிரைபு அசைகளில்‌ குற்றியலுகரத்தைப்பற்றி ஆராயவேண்டுதலின்‌ அக்‌ 
கட்டுரைகளும்‌ குற்றியலுகரத்தின்‌ தொடர்புடையனவா யிருத்தலின்‌, 
மூன்றுகட்டுரைகளையும்‌ ஒருங்குதொகுத்து ஒருபுத்தகமாக வெளி 
யிடுதல்‌ ௮மைவுடைத்தாயிற்று, இக்‌ கட்டுரைகளுள்‌ ஒவ்வொன்‌ தனையே 
படிப்போருக்கும்‌ பொருள்‌ விளங்குதல்வேண்டி, ஒரோவழி, மற்றைக்‌ 
கட்டுரைகளிற்‌ கூறியிருப்பதவும்‌ வேண்டுந்துணை எழுத நேர்ந்தது. 
அதனைக்‌ 'கூறியதுகூற£லாகக்‌ கொள்ளலாகாது. 

அசை, சீர்‌ இவற்றை ஆசாயும்போழ்து இளம்பூரணருரையையும்‌ 


படிக்க எண்ணினேன்‌. அக்காலத்தில்‌ (1982) அவ்வுரை அச்சாக 
வில்லை. ஆயின்‌, அதன்‌ திருத்தமான ஏடு திருவாளர்‌ 8. வையாபுரிப்‌ 


v 

பிள்ளையவர்களிடம்‌ (1 தமிழ்‌ லெக்ஹிகன்‌ பதிப்பாசிரியர்‌) இருந்ததை 
யறிந்து) அவர்களை வேண்டிக்கொண்டேன்‌. அவர்கள்‌ அவ்வுரைப்‌ 
பிரதியை அன்புடன்‌ உவந்துதவினார்கள்‌. அவர்களது அன்பும்‌ பண்‌ 
பும்‌ என்றும்‌ மறவேன்‌. வ்ருத்தரத்காகாத்தின்‌ (தீபேராதன ', (மணி 
ASR வ்யாக்யானபுஸ்தகத்தை2ப்ரஹ்மஸ்ரீ, வஜ்ஜல சின்ன சீதாராம 
ஸ்வாமி ஸமாஸ்த்ரிகள்‌ உதவினார்கள்‌. அவர்கள்பால்‌ நன்‌ நியறித 
அடையேன்‌. 


கம்பராமாயணம்‌ முதலிய பல நூல்கட்கு உரையாசிரியராய்‌ விளங்‌ 
குபவர்களும்‌ வடமொழி தென்மொழிகளிற்‌ புலமை வாய்ந்தவர்களும்‌ 
உண்மை காணும்‌ திறத்தினர்களும்‌ ஆயெ ஸ்ரீமத்‌ உ. வே, வை, மு. 
கோபாலகிருஷ்ணமாசார்ய ஸ்வாமிகள்‌ இக்‌ கட்டுரைகளின்‌ கையெழுத்‌ 
அப்பிரதியைக்‌ சடைக்கணித்அச்‌ லெ கருத்துக்களைக்‌ கூறினதேயன்‌ நி, 
அச்சாகும்போழ்தும்‌ புரூப்‌” நோக்கி, உதவி செய்தருளினார்கள்‌ . அவர்‌ 
கட்கு எஞ்ஞான்றும்‌ கடப்பாடு டையேன்‌. பேராசிரியர்‌ காமக்கூர்‌, 
திரு. சுச்தரமுதலியாசவர்கள்புதல்வரும்‌ என்கண்பரும்‌ ஆகிய வித்‌ 
வான்‌ முத்து. ௬. மாணிக்கவாசக முதலியாரவர்கள்‌ ‘yep பார்த்‌ 
அதவினார்கள்‌. அவர்கட்கும்‌ இச்‌ நாற்றிறத்தில்‌ உதவிபுரிக்த அன்பர்‌ 
பிறருக்கும்‌ சன்றியறித அடையேன்‌. 


வே. வேங்கடராஜுலு. 


1. இப்பொழுது *தமிழ்ரீட?.ரா யிருப்பவர்கள்‌, 
2. ஆர்த்ர யூகிவர்ஹிடிக்சல்லூரியில்‌ ஆசிரியரா யிருக்கின்றார்கள்‌. 


உள்ளுறை 


1 குற்றியலுகரம்‌ 


குற்றியலுகாத்தின்‌ தொகை 

குற்றியலுகரம்‌ எழுத்தாக எண்ணப்படும்‌ என்பது 
தொடர்மொழிக்கண்‌ குற்றுகாம்‌ முற்றுகர மாதல்‌ 
மூன்னிலைவினைக்கண்‌ நிற்கும்‌ உகரம்‌ முற்றியலுகரம்‌ 
குற்றுகரவிற்றின்மேல்‌ உயிர்‌ ஊர்ந்துவரும்‌ என்பது 
குற்நியலுகாவிறு இயல்பில்‌ மெய்யிறே என்பது 


11 அசை 
தோற்றுவாய்‌ 
5 GO. 
லகு குருக்களின்‌ குறியீடு 
கணம்‌ 


அசைகளின்‌ வகை 

நேர்பு நிசைபைசைகளைக்‌ கொண்டதன்‌ காரணம்‌ 

அசைக்கு உறுப்பாகும்‌ எழுத்துக்கள்‌ 

குற்றியலுகரம்‌ அசைக்குறுப்பாதற்‌ காணம்‌ 

அலகிடீம்‌ முறைமை 

நேர்பு நிரைபு அசைகளின்‌ முற்றுகரம்‌ ஈற்றில்‌ 
நிற்காதென்பது 


III ச 


சீர்களின்‌ வகை 

நாலசைச்சர வேண்டாமை 
சீர்களின்‌ தொகை 

ஓரசைச்‌ சர்‌ 

ஆசிரியப்பாவில்‌ வருஞ்‌ இர்கள்‌ 
வெண்பாவில்‌ வருஞ்‌ சீர்கள்‌ 
கலிப்பாவில்‌ வருஞ்‌ சீர்கள்‌ 
வஞ்சிப்பாவில்‌ UGS சீர்கள்‌ 


ஆரியத்தின்‌ ஈற்றயலடி. 


தொல்காப்பியத்‌ தில்‌ சேரிசைவெண்பாவிற்கு இலக்கணம்‌ 


இன்மை 
சீர்களில்‌ நிற்கும்‌ எழுத்தின்‌ தொகை 
கூன்‌ 
ஆூரியவடியிலும்‌ இடையில்‌ கூன்‌ வருதல்‌ 
வெண்சீர்‌ ற்றசையை நிரையசையாகக்‌ கோடல்‌ 


சீர்களின்‌ ஓசை 


குற்றியலுகரம்முதலிய கட்டுரைகளில்‌ 
எடுத்தாளப்பட்டுள்ள நூல்கள்‌ முதலியன 


D BET EDT D 
அற்புதத்திருவர்தா தி 
கலித்தொகை 
GOGO) gr ana 
சீவகசிந்தாமணி 
ளாமணி 
ماب مع وت یا اد‎ 
இருஈங்கோய்மலை எழுபது: 
திருக்குறள்‌ 
திருமுருகா ற்றுப்படை 
தொல்காப்பியச்‌ சூத்திரவிருத்தி 
தொல்காப்பியப்‌ பாயிரவிருத்தி 
٭‎ தொல்காப்பியம்‌ 
وو‎  இளம்பூரணருரை 
» ஈச்சினார்க்னெயருரை 
» பேராசிரியருரை 
நளவெண்பா 
நற்றிணை 
ஈன்னால்‌ 
 சங்காஈமச்சிவாயருரை 
ور‎ மயிலைநாதருரை 
” விருத்தியுரை 
நாலடியார்‌ 
நீதிநெறி விளக்கம்‌ 
நேமிஈாதம்‌ 
பட்டினப்பாலை 
புறகானூறு 
மதுரைக்காஞ்சி 
முத்தொள்ளாயிரம்‌ 
முதற்றிருவர்தா தி 


 செய்யுளியலில்‌ பேராரிரியருரையையும்‌,‏ ٭ 


யாப்பருங்கலக்காரிகை 
وو‎  பழையவுரை 
டபுத்துரை 
யாப்பருங்கலம்‌ 
» விருத்தியுரை 
வீரசோழியவுரை 
தெலுங்கு 
அப்பகவீயம்‌ 
அனந்துனி சந்தோ தர்ப்பணம்‌ 
காவயாலங்கார சூடாமணி 
ஸுலகூணஸாரம்‌ 
கன்னடம்‌ 
கர்ணாடக பாஷா பூஷணம்‌ 
கர்ணாடக ஸமாப்தமணி தர்ப்பணம்‌ 
நாகவர்மன்‌ சந்தஸ்‌ 
மலையாளம்‌ 
கோளபாணினீய௰ம்‌ 
லீலா இலகம்‌ 
வ்யாகரணமித்ரம்‌ 
வ்ருத்தமஞ்ஜரி 
வடமோழி 
பாணினீயம்‌ (முன்னுரை) 
வ்ருத்தர த்காகரம்‌ 
93 SSuor தனி வ்யாக்யானம்‌ 
و‎  மணிகிதி வ்யாக்யானம்‌ 
ஆங்கிலம்‌ 


கால்ட்வெல்‌ இலக்கணம்‌ 


. ஏனைய இயல்களில்‌ 


சச்சினார்ச்கினியருரையையும்‌ மேற்கொண்டு சூத்‌இரஎண்கள்‌ குறிச்சட்பட்‌ 


ள்ளன. 


தில இலக்கணகீகட்டுரைகள்‌ 


I. குற்றியலுகரம்‌ 
தமிழ்மொழிக்குரிய சிறப்பெழுத்துக்களுட்‌ குற்றியலுகரம்‌ 
ஒன்று, இது, வடமொழியிலும்‌ வடமொழித்தொடர்பினவாய 
பிறமொழிகளிலும்‌ இல்லை ; திராவிடமொழிகளுள்‌, மலையாளம்‌ 
ஒன்றொழிர்க எனைத்‌ தெலுங்கு, கன்னடம்‌ முதலியவற்றிலும்‌ இல்லை. 
இஃது இவ்வாறு சிறப்புடையதா யிருத்தலின்‌ இதன்‌ உண்மைத்‌ 
தன்மையை நாம்‌ ஈன்கு அறிந்துகொள்ளுதல்‌ இன்‌ நியமையா ததாகும்‌. 
குற்றியலுகரம்‌, 1சார்பெழுத்துக்கள்‌ கூன்‌ றனுள்‌ ஒன்ற என்று 
ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ கூறினார்‌. அவர்‌, புணர்ச்கவேறுபாடு கருதி, 
ஈற்றயலெழுத்தினைப்பற்றி 2ஆறுதொடராக 
குற்றியலுக ரத்தின்‌ எண்ணினாராயினும்‌ குற்றியலுகரம்‌ ஒன்று 
தொகை என்பதுவே அவர்தம்‌ கொள்கை, ஆயினும்‌, 
பிறர்‌, குற்றியலுகரம்‌ எஏழுதொடர்க்கண்‌ 
வரும்‌ என்னும்‌ அதனால்‌ காற்பத்திரண்டாகும்‌ என்றும்‌, ஆறு 
தொடர்க்கண்‌ வரும்‌ என்றும்‌ அதனால்‌ முப்பத்தாறாகும்‌ என்றும்‌ 
கூறுவாராயினர்‌. 
‘gume யிடத்தும்‌ குற்றிய லுகரம்‌ 
வழுவின்‌ றி வருஉம்‌ வல்லா தூர்க்தே” 
என்றார்‌ £ பல்காயனார்‌. எழுவகையிடம்‌, 


(செடிலே குறிலிணை குறினெடி லென்றிவை 

ur DAA வருதலொடு குத்றொற்‌ A جو ںای سر‎ 

மேழ்குற்‌ அகரக்‌ இடனென மொழிப? 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ அறியப்படும்‌. இச்கூத்திரத்தின்படி, தனிக்‌ 
குற்றெழுத்தா னாய ரேரசையொ Pis மற்றை ஏழசைகளையும்‌ இடனா 
கக்கொண்டு குற்றுகரம்‌ காற்பத்தாண்டாகும்‌ என்பார்க்கு-பிண்ணாக்கு, 
சுண்ணாம்பு, ஆமணக்கு முதலியவை அமையா என்ற கருதிப்போலும்‌ 
ஈன்னூலார்‌ ஆதிடங்களையே கொண்டார்‌. இனிப்‌ பிண்ணாக்கு, ஆமணக்‌ 
ஞு காட்டாறு, விளையாட்டு, இறும்பூது என்பவைகளில்‌ முறையே, 
பிண்‌, ஆ, காட்‌, விளை, இறும்‌ என்பவற்றை நேரசை நிரையசைகளாக 
நீக்விட்டு, ணாக்கு, மணக்கு, டாறு, யாட்டு பூத என்பவற்றில்‌ உள்ள 
குற்றுகாக்கள்‌ முறையே, நெடிலொற்று, குறிலிணையொற்று, நெடில்‌, 
நெடிலொற்று, நெடில்‌ ஆயெ நேரசை நிரையசைகளைச்‌ சார்க்துவர்தன 
என்ன அமைப்பினும்‌, “போவது, வருவது, ஒன்பது என்பவை 
போல்வன அமைக்கலாகாமை யறிக. 


1. அூன்மரபு. 2, 

2. ' குற்றியலுகரப்‌ 1. 

8. யாப்பருங்கலம்‌, us. 25, 

4, இவையும்‌ சன்னூல்விருத்தியுரையில்‌ ஓராற்றான்‌ அமைத்துச்‌ 
சாட்டப்பட்டனவேனும்‌, ௮௮, போதப்பயனுடையதன்று எனக்கொள்க, 


2 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


நன்னூலார்‌, + (உகரம்‌ YMD எனத்‌ தொகை கூறி, 
2:செடிலோ டாய்தம்‌ உயிர்வலி மெலிஇடை 
கொடர்மொழி யிறுகு வன்மைழு ருகரம்‌ 
அகும்‌ பிறமேல்‌ தொடரவும்‌. பெறுமே? 


ஏன்ன, குற்றுகரம்‌ முப்பத்தாருக வருதற்கு ஆஅஇடம்‌ ضر رت نہ‎ 
தார்‌. இச்சூத்திரத்‌திற்கு, وہ ری‎ O, அபு; அ என்னும்‌ ஆறு வல்‌ 
அகரமும்‌, நெடில்முதலிய ஆனையும்‌ சார்ம்‌தவருதலின்‌ “ஆறாறு 
முப்பத்தாறு” அவரும்‌ என்று உரைகூறினர்‌ மயிலைகாதரும்‌ சங்கா 
ஈமச்சிவாயப்புலவரும்‌. கேமிரா தவுரைகாரரும்‌ இவ்வாறே- தம்முரை 
யில்‌ எழுதியுள்ளார்‌. இவ்வாறு கொள்பவர்க்கு, 


ரெடிற்றொடர்க்‌ GOWEND 6 
ஆய்தத்தொடடர்‌ > 6 
உயிர்த்தொடர்‌ 3 6 
வன்றொடர்‌ ۳ 6 
மென்றொடர்‌ 7 6 
இடைத்தொடர்‌ 7 4 


ஆக, குூற்றுகரம்‌ மூப்பத்துசான்கே வரும்‌. என்னெனின்‌, இடை 
யெழுத்தாறனுள்‌ எந்த எழுத்தோடும்‌ O, அக்கள்‌ தொடராமையின்‌, 
இடைத்தொடர்க்குத்றுகரம்‌ ஈான்கேயாகும்‌ என்க, (இடையினம்‌ 
தொடராத ter நகாரங்களை யூர்ர்த உகாமிரண்டினையும்‌ விலக்‌ 
காது, அனைமுகக்கடவுளை மும்மதத்தன்‌ என்றாற்போல இலக்கணை 
என்னும்‌ விதியா ற்‌ குற்றியலுகரம்‌ முப்பத்தாறு என்று மேற்கூறிய 
வாறே வன்மையூருகரம்‌ ஆறோடு நேடில்முதலிய ஆறையும்‌ உறழ 
முப்பத்தாறாய்‌ வருமாஅ காண்க'* என்று, சங்காகஈமச்சிவாயப்புலவர்‌ 
எமுதியிருப்பது ஈண்டைக்கு நோக்கத்தகும்‌. 

இனி, ஈற்றுவல்லுகாங்களைச்‌ சிறப்பாகக்கொண்டெண்ணாராய்‌, 
அவை தொடரும்‌ அயலெழுத்துக்களையே சிறப்பாகக்கொண்டு, 


ரெடிற்றொடர்க்‌ குத்றுகரம்‌ 7 
ஆய்கத்தொடர்ச்‌ குத்றுகரம்‌ 1 
உயிர்த்தொடர்க்‌ குத்றுகரம்‌ (ஒள நீங்க) 11 
வன்றோடர்க்‌ குத்றுகரம்‌ 6 
மென்றோடர்க்‌ குற்றுகரம்‌ 6 
இடைத்தொடர்க்‌ குற்றுகரம்‌ (வ்‌ நீங்க) 5 


சன்று முப்பத்தாராக எண்ணினாரும்‌ உளர்‌.5 இம்‌ முறையிலும்‌, உயிர்த்‌ 
தொடர்க்கண்‌ எகர ஒகாங்களோடு வல்லுகரம்‌ சேர்ர்துவருஞ்‌ சொல்‌ 
இன்மையின்‌, குற்றும்‌ மூப்பத்துகான்கே யாகின்றன. இவற்‌ 
ரூல்‌, தொல்கரப்பியனார்கொண்டாக்கு, GD DIBI த்தை ஒசெழுத்தாகக்‌ 
கொள்ளுதல்‌ அமை இயேயன்‌ றி, ஈர ற்பத்திரண்டு என்றும்‌, முப்பத்‌ 
தாறு என்றும்‌ கொள்ளுதல்‌ அமைவுடையதாகல்‌ இன்று. 


1. எழுத்தியல்‌. 6, 4, எழுத்தியல்‌. 39. உரை, 
2. எழுத்தியல்‌. 89. 5. GEA AGES. பக்கம்‌, 29, 
8. கேமிகாதம்‌. பக்கம்‌, 7. 


குற்றியலுகரம்‌ 3 


இணி, தொடர்நோக்கிக்‌ குற்றுகரத்தை ஆஅ எனக்‌ கோடலும்‌ 
அமையும்‌. என்னையெனின்‌, புணர்ச்சிக்கண்‌ வெவ்வேற விதி பெறுத 
லான்‌ என்க. கருவி செய்துகொள்ளுதல்‌ பின்னர்‌ எடுத்தாளுதற்‌ 
பொருட்டன்றே? ஆசிரியர்‌, முன்னர்‌, 


:ஈரெழுக்து மொழியும்‌ உயிர்த்தொடர்‌ மொழியும்‌? (குற்றிய. 6.) 
என்றும்‌, 

*இடையொத்றுச்‌ தொடரும்‌ அய்தத்‌ தொடரும்‌? (குற்றிய. 8) 
என்றும்‌, 

வன்றெொடர்‌ மொழியும்‌ மென்றொடர்‌ மொழியும்‌? (குற்றிய. 9) 


என்றும்‌, பிரண்டும்‌ எடுத்துக்கூறி, அவற்றிற்கு விதி கூறுதல்‌ காண்க. 


மேற்காட்டியவாறு نو‎ மொழியி سا‎ வருங்‌ குற்றுகாமே 

யன்‌ றி, மொழியின்‌ முதற்கண்‌ வருங்‌ குற்றுகரமும்‌ ஒன்று உளது. ௮௮, 
குற்றிய warb முறைப்பெயர்‌ மருங்கின்‌ 

ஒற்றிய ஈகரமிசை ஈகரமொடு முதலும்‌? (Gurg. 84) 


என்னும்‌ தொல்காப்பியச்சூத்திரத்தான்‌ அறியப்படும்‌. (அர்தை என்‌ 
ae சொல்லில்‌, அ என்பது ஒருமாத்திரையளவிற்‌ குறைக்தொலிக்‌ 
கும்‌ என்றதனை வேண்டாராய்‌ ஈன்‌ னூலார்‌ அதனைக்‌ கூறாஅவிடுத்தார்‌. 


அம்தை என்னுஞ்‌ சொல்லில்‌ முதற்கண்‌ நிற்பது ந என்னும்‌ 
மெய்யெழுத்தாகலின்‌ அதன்மேல்‌ நிற்கும்‌ உகரம்‌ மொ Pups pa air 
வந்தத என்‌ றல்‌ அமையாததால்‌ எனின்‌, இவ்வா சரியர்‌ ஒற்றுமை 
நயற்‌ கருதி உயிர்மெய்யெழுத்தினை ஒசெழுத்தாக எண்ணும்‌ இயல்பு 
மூடைய்சாகலின்‌, அவ்வாறு கூறினார்‌ என்க. காடு காது முதலிய 
நெடிற்னொடர்க்குற்தியலுகர மொழிகளை தன்‌ தொருமொழி்‌ 
என்றும்‌, ۳ என்னுஞ்‌ சொல்லை ஈசெழுத்துமொழியாகக்‌ கொண்டு, 
2 (தொடரால்‌ இறுஇ' என்றும்‌ கூறியிருத்தலான்‌ இவ்வுண்மை ஈண்கு 
அறியப்படும்‌, அன்றியும்‌, உயிர்மெய்யெழுத்தினை ஓஒரெழுத்தாகக்‌ 
கொள்ளாக்கால்‌, 

8 உயிர்மெய்‌ மீறும்‌ உயிரீற்‌ நியற்றே? 


என்று கூறுதல்‌ வேண்டாவன்றே ? இவ்வாறு ஓற்றுறையங்‌ 
கருதியே, மொழிக்கு முதலில்‌ வரும்‌ எழுத்துக்களை எண்ணுமிடத்து 
மொழிழுதத்குற்றுகாத்தையுஞ்‌ சேர்த்து, 


4 :இரண்டுதலை மிட்ட முதலா இருபஃது! 


என்று கூறினார்‌. இவ்வாறு இவ்வாசிரியர்‌ கூறுதலை அறிந்து அமைத்‌ 


துக்கொள்ளாராய்‌, 


1. குத்றியலுகாப்‌, 1. 8. புணரியல்‌. 4 
2. உயிர்மயங்‌, 12. 4, புணரியல்‌. 1. 


4 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


‘ging யுகரம்‌ குறுகி மொழிமுதற்கண்‌ 

ats தெனினுயிர்மெய்‌ யாமனைத்தும்‌.....௪க்‌இச்‌ 
குயிர்முதலா at ger yb மெய்ப்புணர்ச்சி யின்‌ நி 
மயலணையும்‌ என்றதனை மாற்று? 


என்னுஞ்‌ செய்யுளைக்‌ காட்டி மயிலைகாதர்‌ குற்றங்‌ கூறியுள்ளார்‌. 


குற்றியலுகரம்‌ ‘FOr (2p தொருமொழி உயிர்த்தொடர்‌ இடைத்தொடர்‌ 
எழுத்தாக எண்‌ Buss தொடர்மொழி வன்றோடர்‌ மென்றொடர்‌ 
ணப்படும்‌ என்பது ஆயிரு மூன்றே உகரம்‌ GMA’ 
(குற்றிய. 1) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, வல்லுகரம்‌, தனிக்குறிலைச்‌ சார்ந்‌ துவரும்‌ 
இடமொன்றொழிய மற்றையிடல்களிலெல்லாம்‌ பெயர்க்கண்‌ குற்றிய 
அகரமாய்‌ நிற்கும்‌ என்பது அறியப்படும்‌. இச்சூத்தித் இல்‌, தோடர்‌ 
என்றது இரண்டெழுத்துக்களுக்கு மேற்பட்ட எழுத்அக்களாலாய 
மொழிகளை. இஃது இச்சூத்திரத்தில்‌, ஈரெழுத்‌ தொருமொழி' என்ற 
தனானும்‌, மொழிமாபில்‌, 
‘pO res தொருமொழி ஈரெழுச்‌ தொருமொழி 
இ.ரண்டிறநீ திசைக்குந்‌ தோடர்மோமி யுளப்பட 
மூன்றே மொழிநிலை தோன்றிய நெறியே (மேரமி. 12) 





என்ற வகுத்அக்கூறியகனானும்‌ அறியப்படும்‌, ஆயின்‌, அச்சூத்திர 
வுரையில்‌, நச்கினார்க்கனியர்‌, 


உயிரி லெழுத்‌ அம்‌ எண்ணப்‌ படாஅ? (சேய்‌. 44) 


என்னுஞ்‌ செய்யுளியற்சூத்திரத்தான்‌, மெய்யெழுத்துக்களையும்‌ கூற்‌ 
தியலுகரங்களையும்‌ எண்ணலாகாது என்றாராகலானும்‌, அகத்தியனார்‌ 
என்பதை ஓயெழுத்தொருமொழி என்றாராகலானும்‌ ஓற்றுக்களையும்‌ 
குற்றுகாங்களையும்‌ எழுத்து என்று எண்ணுதல்‌ பொருந்தாது எனின்‌, 
ஆசிரியர்‌, கெடிற்றொடர்க்குற்னகரங்களை ஈரேழுத்து மோழி (குற்றிய. 
6, 12) என்றாராகலானும்‌, பிறவற்றை (உயிர்த்தோடர்‌ மோழி' (குற்‌ 
றிய. 6), (6 வல்லொற்ற௮ுக்‌ தொடர்மொழி (குற்றிய. 4), (இடையொற்றுத்‌ 
தோடர்‌, ஆய்தத்தொடர்‌' (குற்‌. 8) வன்றோடர்மோழி மென்றோடர்‌ 
மொழி” (குற்றிய. 9) என்று கூறினாராகலானும்‌, அவர்‌, ஒற்றினையும்‌ 
குற்றியலுகரத்தினையும்‌ (செய்யுட்கணன்றிப்‌ பிறவிடங்களில்‌) எழுத்‌ 
தாக எண்ணினமை உள்ளங்கை நெல்லிக்கனிபோல்‌ நன்கு விளங்கும்‌. 
ஒற்றினையும்‌ குற்றுகரத்தினையும்‌ எழுத்தாக எண்ணுதல்‌ அவர்க்குக்‌ 
கருத்தன்றாயின்‌, ரெடிற்றொடர்க்குற்றுகரத்தை ஈரெழுத்தொருமொழி 
என்றும்‌, பிறவற்றைத்‌ தொடர்மொழி யென்றும்‌ கூறுவாசோ? நச்‌ 
னர்க்கனியர்தா மும்‌, காய்‌, மேய்‌ என்பவற்றை ஈசெழுக்தொருமொழிக 
ளாக உதாரணம்காட்டினா ராகலின்‌. (தொகைமசபு. 8. உரை.) அவ 
ரும்‌ மெய்யெழுத்துக்களை எண்ணினாராவர்‌. இனி, உயிரி லெழுத்‌ 
அம்‌ எண்ணப்‌ படா ௮” என்றது செய்யுளைக்‌ குறித்ததாகலின்‌, அதனை 
ஈண்டுக்‌ காட்டுதல்‌ அமையா அ. அது, Fr என்னும்‌ கட்டுரையில்‌ 
ஆராயப்படும்‌. 


குற்றியலுகரம்‌ 5 


பெயர்ச்சொல்லின்‌ ஈற்றில்‌ நிற்கும்‌ 

தொடர்மொழிக்கண்‌  குற்றியலுகரமும்‌, அச்சொல்‌ தனித்து நிற்கு 

குற்றுகரம்‌ முற்றுகர மிடத்தே அர்நிலையில்‌ நிற்கும்‌ என்பதும்‌, வரு 

மாதகல்‌ மொழிகளோடு கூடி அல்வழி வேற்றுமைத்‌ 

ன .. ۱ தொடர்களாகுமிடத்து மூத்றியலுகரமாகி 

ஒலிக்கும்‌ என்பதும்‌, 

அல்லது இளப்பினும்‌ வேற்றுமைக்‌ கண்ணும்‌ 

எல்லா இறுதியும்‌ உகரம்‌ நிறையும்‌? (குற்றிய. 8) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ அதியப்படும்‌. இச்சூத்திரத்தித்கு இளம்‌ 
பூரணஅடிகள்‌, *அல்வழியைச்‌ சொல்லுமிடத்அம்‌, வற்றுமைப்‌ 
பொருட்புணர்ச்சிக்கண்ணும்‌ ஆறுற்றுக்குற்நியலுகாமும்‌ நிறைந்தே 
நிற்கும்‌' என்று பொருள்‌ கூறினார்‌. 


£வல்லொற்றுத்‌ தொடர்மொழி வல்லெழுத்து வருவழித்‌ 
தோல்லை யியற்கை நிலையலும்‌ உரித்தே? (குற்றிய, 4) 


என்னுஞ்‌ சறப்புச்சூத்திரத்திற்2ு; அவர்‌, “அவ்விற்றுள்ளும்‌ வல்‌ 
லொற்றுத்தொடர்மொழி, வல்லெழுத்து முதன்மொழி வருமொழி 
யாய்‌ வருமிடத்து, முன்கூறிய இயற்கை நிற்றலும்‌ உரித்து' என்று 
பொருள்‌ கூறினார்‌. இவற்றால்‌, வன்ஜொடர்க்குற்றுகாமட்டும்‌ வல்‌ 
லெழுத்து முதன்மொழியோடு கூடியவிடத்தில்‌ அரைமாத்திரை 
யளவிலும்‌ ஒலிக்கும்‌ என்பதும்‌, மற்றஇடங்களிலெல்லாம்‌ அண 
வகைக்குற்றுகாமும்‌ புணர்மொழிக்கண்‌ நிறைக்‌து ஒலிக்கும்‌ என்பதும்‌ 
போதரும்‌, ஆயின்‌, ஈச்சினார்க்கியர்‌, (அல்லது சளப்பினும்‌' என்னுஞ்‌ 
சூத்திரத்தில்‌, “எல்லா இறுதியும்‌ உகரம்‌ நிறையும்‌' என்பதில்‌, 
நிறையும்‌' என்பதை, நிலையும்‌” எனப்‌ பாடங்கொண்டு,' $அல்வழியைச்‌ 
சொல்லுமிடத்தும்‌ வேற்றுமைப்புணர்ச்சிக்கண்ணும்‌ ஆறு ஈற்றின்கண்‌ 
ணும்‌ உகரம்‌ தன்‌ அரைமா த்திரையைப்‌ பெற்று நிற்கும்‌ என்‌ று 
பொருள்கூறி, (இருமொழிக்கண்‌ பழைய அரைமாத்திரை பெற்றே 
திற்கும்‌ என்றார்‌ என்ற விளக்கமும்‌ எழுதியுள்ளார்‌. 


அன்றியும்‌ அவர்‌, $இருமொழிப்புணர்ச்சிக்கண்‌ ஒருமாத்திரை 
பெறும்‌ என்றார்க்கு, பன்மொழிப்புணர்ச்சியாயெ செய்யுளிலக்கணம்‌ 
Gê Dar ê grr கேர்பசை நிரைபசை கோடலும்‌, அவற்றான்‌ Lf MIG 
வஞ்சர்‌ கோடலும்‌, பத்தொன்பதினாயிரத்திரு நூற்று ச்தொண்‌் 
ஹூற்றொரு தொடை கோடலும்‌ இன்றாய்‌, முற்றியலுகரமாகவே 
கொள்ளவேண்டுதலின்‌, ior oar ar i கூறல்‌” என்னுங்‌ குற்றக்‌ gm 
கும்‌ என்று உணர்க' என்று, உசையா சிரியருரையை மறுத்துக்கூறினார்‌. 


அவர்‌, (வல்லொற்றத்‌ தொடர்மொழி' என்னுஞ்‌ சூத்திரத்திற்கு 
(வல்லொற்றுத்தொடர்மொழிக்குற்றுகரம்‌ வல்லெழுத்து முதன்‌ 
மொழி வருமொழியாய்‌ வருமிடத்த, “இடைப்படிற்‌ குறுகும்‌” 
(மொழி. 4) என்பதனாற்‌ கூறிய அரைமாத்திரையினுள்‌ கு.றுஅநித்கும்‌ 
என்ற இயல்பிலே நிற்றலும்‌ உரித்து' என்று பொருள்கூறியுள்ளார்‌. 


6 சில இலக்கணக்கட்டுசைகள்‌ 


அதனால்‌, 3பிற்காலத்தவர்‌ வன்றோடர்க்குற்றியலுகரம்‌ வல்லெழுத்து 
மூதன்மொழி வருமிடத்துக்‌ கால்மாத்‌ திரையளவில்‌ ஒலிக்கும்‌ என்பா 
சாயினர்‌. இனி, ஈச்சினார்க்கினியர்‌ கூறும்‌ பொருளும்‌, அவர்‌ உரையா 
சிரியருரையை மறுத்துக்கூறுவ்‌ காரணங்களும்‌ பொருந்துமோ என 
و نا مرو‎ ்‌ í 

“இடைப்படிற்‌ குறுகும்‌ இடனுமா ருண்டே 

கடப்பா டறிர்த புணரிய லான? (மோமி, 4.) 


என்னுஞ்‌ சூத்திரத்திற்கு ஈச்சனார்க்கினியர்‌, ‘Oa, குற்றியலுகரம்‌ 
புணர்மொழிக்கண்‌, தன்‌ அரைமாத்திரையிற்‌ குறுவெரும்‌ ۳ 
றது” என்று கருத்‌ BER. Dy (அவ்வுகரம்‌, ஒருமொ ழநியு r er புணர்‌ 
மொழியிடைப்படின்‌, தன்‌ அரைமாத்திரையினும்‌ குறுகும்‌ இடனும்‌ 
உண்டு. அதற்கு இடனும்‌ பற்றுக்கோடும்‌ யாண்டுப்‌ பெறவதெனின்‌, 
அதன்‌ புணர்ச்சமுறைமை அறியுல்‌ குற்றியலகரப்புணரியலுள்‌” 
என்று பொருள்கூறி, (வல்லொற்றுத்‌ தொடர்மொழி?” (குற்றிய, 4.) 
என்பதனுள்‌, வல்லெழுத்துத்தொடர்மொழியும்‌ வல்லெழுத்து வரும்‌ 
வழியும்‌ இடம்‌; ஈற்றுவல்லெழுத்அப்‌ பற்றுக்கோடு என்று விளக்‌ 
கமும்‌ எழுதினார்‌. 

இச்சூத்திரத்திற்கு இள ம்பூரண அடிகள்‌, (இது, குற்றியலுகரம்‌ 
புணர்மொழியுள்ளும்‌ வரும்‌ என்பது உணர்த்துதல்‌ அதலிற்று” என்று 
கருத்‌ HERD, அதற்கேற்பப்‌ பொருள்‌ கூறினார்‌. அவர்‌, குற்றியலுகரம்‌ 
புணர்மொழிக்கண்‌ அரைமாத்திரையிற்‌ குறுகும்‌ என்று பொருள்‌ 
கூறினால்லர்‌. 


சார்பெழுத்துக்கள்‌ மொழிக்கண்வைத்து அறியப்படுவனவாக 
லின்‌, ஆ௫ிரியரதொல்காப்பியனார்‌,மொழிமரபின்‌ முதற்கண்‌ சார்பெழுத்‌ 
அக்களைக்‌ கூறத்‌ தொடங்‌, கிறுத்தமுறையே, கனிமொழிக்கண்‌ வருங்‌ 
குற்றியலிகரத்தை முதற்சூத்திரத்திலும்‌, புணர்மோழிக்கண்‌ வருங்‌ 
குற்றியலிகரத்தை இரண்டாவதுகசூத்திரத்திலும்‌, தனிமொழிக்கண்‌ 
வருங்‌ குற்றியலுகாத்தை முதற்ளூத்திரத்திலும்‌ (மொழி. 3), புணர்‌ 
மோழிக்கண்‌ வருங்‌ குற்றியலுகரத்தை இரண்டாவதுசூத்திரத்திலும்‌ 
(மொழி, 4), தனிமொழிக்கண்‌ வரும்‌ ஆய்தத்தை முதறசூத்திரத்தி 
௮ம்‌ (மொழி. 5), புணர்மோழிக்கண்‌ வரும்‌ ஆய்தத்தை இரண்டாவது 
சூத்திரத்திலும்‌ (மொழி. 6) தெளிவுபடக்‌ கூறினார்‌, அகலின்‌ இளம்‌ 
பூரண அடிகள்‌, 

குற்றியலிகாத்தைக்‌ கூறும்‌ இரண்டாவதுசூத்திரத்திற்கு (இது, 


குற்றியலிகரம்‌ புணர்மோழியுள்ளும்‌ வரும்‌ என்று உணர்த்துதல்‌ அத 
pw” என்றும்‌, ۱ 

குற்றியலுகரத்தைக்‌ கூறும்‌ இரண்டாவதகுத்திரத்திற்கு, இ) 
குற்றியலுகரம்‌ புணர்மொழியுள்ளும்‌ வரும்‌ என்பது உணர்த்துதல்‌ அத 
ed pp?” என்னும்‌, 


1. சிவஞானமுணிவர்‌. சூத இரவி ருத்தி. பச்‌, 80, 


குற்றியலுகரம்‌ 7 


ஆய்தத்தைக்‌ கூறும்‌ இரண்டாவதுசூத்திரத்திற்கு (இஃது, அவ்‌ 
வாய்தம்‌ புணர்மோழியுள்ளும்‌ வரும்‌ என்பது உணர்த்துதல்‌ அதலிற்று” 
என்றும்‌ கருத்துரை கூறினார்‌. 


ஈச்சினார்க்கினியரும்‌, குற்றியலிகாத்தைக்‌ கூறும்‌ இரண்டாவது 
சூத்திரத்திற்கு ‘QA, குற்றியலிகரம்‌ புணர்மோழியகத்தும்‌ வரும்‌ என்‌ 
Ger pg என்றும்‌, ஆய்தத்தைக்‌ கூறும்‌ இரண்டாவதுசூத்திரத்திற்கு, 
(இஃ, அவ்வாய்தம்‌ புணர்மோழியகத்தும்‌ வருமாறு கூறுகின்றது" 
என்றுமே கருத்துரை கூறினார்‌. Masri கூறினவர்‌, குற்தியலுகாத்‌ 
தைக்‌ கூறும்‌ இரண்டாவதளசூத்தஇரத்திற்குமட்டும்‌, ‘Os, குற்றிய 
லுகரம்‌ புணர்மொழிக்கண்‌ தன்‌ அரைமாத்திரையிற்‌ குறுகி வரும்‌ 
ocr Sle pg என்று கருத்துரை கூறியுள்ளார்‌. 


சார்பெழுத்துக்களுள்‌ ஒவ்வொன்றும்‌ தனிமொழிக்கண்‌ வருதலை 
ஒருசூத்திரத்தானும்‌, புணமொழிக்கண்‌ வருதலை ஒருசூத்திரத்தா 
னும்‌ கூறும்‌ ஆசிரியர்‌, அம்முறைப்படி, தனிமொழிக்கண்‌ வருங்‌ குத்‌ 
அகரத்தை முதற்ளசூக்‌இரத்திற்‌ கூறினவர்‌, இரண்டாவதுசூத்திரத்தில்‌, 
புணர்மொழிக்கண்‌ வருதலைக்‌ கூறுவாரேயன்‌ றி, அக்‌ குற்றுகரம்‌ அரை 
மாத்திரையினுல்‌ குறுகும்‌ என்று கூறுவாரோ? அங்கனம்‌ கூறுதல்‌ 
நிறுத்தமுறைக்குப்‌ பொருக்துமோ ۲ குற்றுகரம்‌ அரைமாத்திரையி 
oe குஅகுமிடன்‌ உண்டு என்பது ஆ௫ிரியர்க்குக்‌ கருத்தாயின்‌, அவர்‌, 
மகரமெய்‌ அரைமாத்திரையினுக்‌ குறுகும்‌ என்பதை, 


£அரையளபு குறுகல்‌ மகரம்‌ உடைத்தே” (நான்‌. 18) 


என்று கூறினதுபோலவும்‌, ஐகாரம்‌ தன்‌ மாத்திசையிற்‌ குறுகி ஓரள 
பாகும்‌ இகன்‌ உண்டு என்பதை, 


‘are பாகும்‌ இடனுமா enG? (Gorg. 24) 


என்று கூறினதபோலவும்‌, Gh DIS அரைமாத்‌ திரையிற்‌ குறுகி 
ஒலிக்குமிடணும்‌ உண்டு என்று கூறுவாரல்லசோ? அவர்‌, அஸ்‌ 
கனம்‌ கூறுமையானும்‌, சார்பெழுத்துக்களைக்‌ கூறியுள்ள முறைமை 
யானும்‌, ஈச்சனார்க்கனியர்‌, (இடைப்படி ற்‌ குறுகும்‌' என்னுஞ்‌ சூத்தி 
ரத்திற்குக்‌ கூறிய பொருள்‌ சிறிதும்‌ அமையா அ என்பது தேற்றம்‌. 
இனி, “அல்லது ளெப்பினும்‌' என்னுஞ்‌ சூத்திரவுரையில்‌, ஈச்சி 

னர்க்சனியர்‌,  இருமொழிப்புணர்ச்‌சக்கண்‌ ஒருமாத்திரை பெறும்‌ 
எனறார்க்குப்‌ பன்மொ ழிப்புணர்ச்சுயாயெ செய்யுளிலக்கணம்‌ குற்‌ 
அகரத்தான்‌ கேர்பசை நிரைபசைகோடலும்‌ அவற்றான அறுபது 
வஞ்சச்சீர்‌ கோடலும்‌ பத்தொன்பதினாயிரத்திரு நூற்றுத்தொண்‌ 
ணாற்றொெரு தொடை கோடலும்‌ இன்று” என்று எழுதியதனை 
ஆசாய்ும்‌: ஆசரியர்‌, 

“இருவகை யுகரமோ டியைக்தவை வரினே 

நேர்பும்‌ நிரைபும்‌ ஆகு மென்ப? (கேய்‌. 4) 


8 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


என்று கூறியிருத்தலின்‌, முற்றுகரத்தானும்‌ கோர்பசை நிரைபனசை 
அமையுமே. நாகு, வாகு என்னுங்‌ குற்றியலுகரவிற்றுச்சொற்களும்‌ 
முறையே நேர்பு, நிரைபு ௮சைகளே: காணு, வளைவு என்னும்‌ முற்றிய 
௮கரவிற்றுச்சொற்களும்‌ முறையே நேர்பு, நிரைபு அசைகளே. வஞ்சிக்‌ 
சீர்‌ அறுபதும்‌ நேர்‌, நிரை, நேர்பு, நிரைபு என்னும்‌ அசைகளின்‌ 
மயக்கத்தால்‌ ஆவனவே யல்லாமல்‌, சூற்றுகரவீற்று சேர்பு நிரைபு 
அசைகளாலே அமைதல்வேண்டும்‌ என்னும்‌ நியதி இல்லையே. 
இவற்றால்‌, (அறுபது வஞ்சிச்சீர்‌ கோடல்‌ இன்ற” என்று அவர்‌ 
மறுத்துரைத்தது பொருக்துவதன்று என அறிக. 


இனி, (பத்தொன்பதினாயிசத்திரு நாற்றத்‌ தொண்ணுூற்றொரு 
தொடை கோடலும்‌ இன்று” என்றதனை நோக்கின்‌, முதற்கண்‌ இத்‌ 
தொகையே தவறாகக்‌ காண்கின்றது. என்னெனின்‌, 


மெய்பெறு மரபிற்‌ ரொடைவகை தாமே 

gu ராயிரத்‌ தாறைஞ ஷாற்ளொடு 

தொண்டெலை யிட்ட பத்துக்குறை எழுதா 

மென்றும்‌ என்ப nemit AA னோரே? (சேய்‌. 101) 


என்னுஞ்‌ சூத்திரத்திற்கு, இளம்பூரணர்‌, தொடைகள்‌ பதின்மூவா 
யிரத்கறு or ps தொண்ணூற்றொன்பது என்று பொருள்‌ கூறினார்‌. 
பேராசிரியர்‌, (ஒன்றும்‌” என்பதை, ஒன்பது” என்று பாடங்கொண்டு, 
பதின்மூவாயிரத்‌ தெழுஅற்றெட்டு என்றார்‌. இவர்‌, (BERE SR 
யர்‌) பேராசிரியர்‌ கொண்ட பாடமே கொண்டு, பத்தொன்பதினாயிரத்‌ 
இரு. நாற்றத்‌ தொண்ணுற்றெொன்று என்று பொருள்‌ கூறினார்‌. இச்‌ 
சூத்திரத்திற்கு, இளம்பூரணர்‌ கொண்ட பாடமே அமைதியா தலும்‌, 

தாடைகள்‌ பதின்மூவாயிரத்‌ go நூற்றெண்பத்தொன்றே யாதலும்‌ 
சூத்திரத்தை soe கோக்கின்‌ அறியப்படும்‌. அதனைத்‌ தோன்றக்‌ 
கூறின்‌ விரியுமாகலின்‌ ஈண்டுக்‌ கூறுகின்‌ நிலேன்‌ . இக்கூறியவற்றான்‌, 
தொடைகளைக்குறித்து ஈச்சினார்க்னியர்‌ கூறியதுவும்‌ பொரும்‌ அவ 
தன்றாகும்‌. இனி, 


(வல்லொற்றுத்‌ தொடர்மொழி? (குற்றிய. 4) 


என்னுஞ்‌ சூத்திரத்திற்கு ஈச்சினார்க்ணியர்‌ கூறியுள்ள வுரை 
பொருந்துமோ என gyri gih: இச்சூத்திரவுரையில்‌, (தொல்லை 
இயற்கை நிலையலும்‌ உரித்து” என்பதற்கு, 6இடைப்படிற்‌ குறுகும்‌ என்‌ 
பதனாற்‌ கூறிய அரைமாத்‌இரையினும்‌ குஅகிநிற்கும்‌ என்ற இயல்‌ 
பிலே நிற்றலும்‌ உரித்து” என்று பொருள்‌ கூறினார்‌. *4இடைப்படிற்‌ 
குறுகும்‌! என்னுஞ்‌ சூத்திரத்திற்கு, குற்றியலுகரம்‌ அரைமாத்திரை 
யினும்‌ குறுகும்‌ என்ற உரை பொரும்தாஅ என்பது மேலே விளக்‌ 
கப்பட்டதாகலின்‌, அதுபற்றி ஈண்டுக்‌ கூறிய வுரையும்‌ பொருந்தா 
தென்பது தானே போதரும்‌. அன்றியும்‌ இச்சூத்திரத்தில்‌, (தொல்லை 
இயற்கை என்பதற்கு; “இடைப்படிற்‌ குறுகும்‌ என்பதனாற்‌ கூறிய 
அரைமாத்திரையினும்‌ குறுகி நிற்கும்‌ என்ற இயல்பு” என்னும்‌ 


குற்றியலுகரம்‌ 9 


பொருள்‌ யாங்கனம்‌ அமைவுறும்‌? இப்பொருளே ஆசிரியர்‌ கருதினா 
ராயின்‌, * மேற்கிளந்‌ தன்ன என்மனார்‌ Loar’, 2 முற்கிளந்‌ தன்ன 
க்க “ என்றாங்கு ஈண்டும்‌ கூறுவாசேயன்‌ றி, (தொல்லை இயற்கை” 
என்று கூறுவாசல்லர்‌. 
இனி, (அல்லது சளப்பினும்‌' என்னுஞ்‌ சூத்திரத்தில்‌ BERETS 
இனியர்‌ Qarar arm, 
“எல்லா இறுதியும்‌ உகரம்‌ நிலையும்‌” 
என்று பாடங்கொண்டால்‌, ₹புணர்மொழிக்கண்ணும்‌ எல்லாக்குற்றிய 
அகரங்களும்‌ அரைமாத்திரையளவில்‌ நிலைபெறும்‌ என்று பொருள்‌ 
வரும்‌. ஆயின்‌, (வல்லொற்றுத்‌ தொடர்மொழி” என்னுஞ்‌ சூத்திரத்‌ 
திற்கு, (வன்றொடர்க்குற்றிய கரங்கள்‌ , வல்லெழுத்து முதன்மொழி 
வருமிடத்தில்‌, பழைய அரைமாத்திரையில்‌ நிற்றலும்‌ உண்டு; அங்‌ 
கனம்‌ நில்லாமையும்‌ உண்டு” என்று பொருள்‌ கூறல்‌ வேண்டும்‌. அரை 
மாத்திரையில்‌ நில்லாது எனின்‌, பின்னர்‌ எத்துணைமாத்திரையில்‌ 
நிற்கும்‌? கால்மாத்திரையளவில்‌ நிற்கும்‌ எனின்‌, அக்‌ கூற்றுப்‌ 
பொருச்சாது என்பதற்கு ஏதுக்களை மேலே கூறியுள்ளேன்‌. இனி, 
ஒருமாத்திரையளவில்‌ நிற்கும்‌ எனின்‌, ஆசிரியர்‌, 
இடைப்படி.த்‌ குறுகும்‌ இடனுமா Gair? 
என்னாமல்‌, 
இடைப்படின்‌ மிகூஉம்‌ இடனுமா ரண்டே 
என்றன்றே சூத்திரம்‌ செய்திருத்தல்‌ வேண்டும்‌ ? அதனால்‌ ஒருமாத்‌ 
திரையளவில்‌ நிற்கும்‌ எனலும்‌ அமையாது. 
இனி, 
*இடைப்படி௰்‌ குறுகும்‌ இடனுமா How’ 
என்பதில்‌, ‘Prepon ருண்டே' என்பதனால்‌, குற்றியலுகரம்‌ புணர்‌ 
மொழிக்கண்‌ குறகுதல்‌ ஒரோவழி அருகித்‌ தோன்றும்‌ என்னும்‌ 
பொருள்‌ போதருதலான்‌, இளம்பூரணஅடிகள்‌ கூறியவாறு, அல்லது 
ளெப்பினும்‌' என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, அஅவகைக்குற்றியலுகாங்‌ 
களும்‌ ஓசை நிறைந்து (ஒருமாத்திரையளவு) ஒலிக்கும்‌ என்றும்‌, 
வேல்லொற்றுத்‌ தொடர்மொழி' என்னுஞ்சூத்திரத்தான்‌ ,வன்றொடர்க்‌ 
குற்றியலுகாம்‌ வல்லெழுத்து முதன்மொழி வருமிடத்தில்மட்டும்‌ 
பழைய இயல்பில்‌, அஃதாவது அரைமாத்திசரையளவில்‌, ஒலித்தனும்‌ 
உண்டு என்றும்‌ பொருள்‌ கொள்ளுதலே அமைதியாகும்‌. ஆகவே, 
புணர்மொழிக்கண்‌,  அணறுவகையுகரங்களூள்‌ வன்றொடர்க்குற்றிய 
அகரமொன்றே ஒசோவழிக்‌ குறுகுதலின்‌, (இடைப்படிற்‌ குறுகும்‌ 
இடனணுமா ருண்டே” என்னுஞ்‌ ` கூத்திரத்திற்கும்‌ பொருள்‌ நன்‌ 
கமைந்த. 
(அல்லது இளப்பினும்‌' என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, அறு 
வகைக்குற்றுகாமும்‌ புணர்மொழிக்கண்‌ ஒருமாத்திரையளவில்‌ ஒலிக்‌ 


1. செய்‌. 2. 2. விளிமரபு. 81. 


0 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


கும்‌ என்பதும்‌, அதனால்‌ அவை முற்றுகரமேயாகும்‌ என்பதும்‌ 
பேராசிரியர்‌ கருத்து. அவர்‌, (மாவருவாய்‌ புலிவருவாய்‌? என்பவற்றை 
யும்‌ ஞாயிறுகொல்‌ வலியதுகொல்‌ எனக்‌ குற்றுகரம்‌ பெய்து இரு 
நிலையை கொள்ளாமோ எனின்‌, கொள்ளாம்‌. அவை, 
“எல்லா இறுதியும்‌ உகரம்‌ நிறையும்‌”? 

என்பதனான்‌, முற்றுகரமேயாம்‌ என்பது” (செய்‌, 48. உரை) என்று 
எழுதியிருத்தலான்‌ இவ்வுண்மை அறியப்படும்‌. 

ஆயின்‌, (போந்து போந்து சார்ந்து சார்ச்து' என்னும்‌ அடியில்‌, 
குற்றியலுகரம்‌ முற்றியலுகரமா யொலிக்குமாகலின்‌, ஆண்டு அதனை 
எண்ணாது அவ்வடியினை நான்கெழுத்தடி என்று அவர்கொண்டது 
என்‌ எனின்‌, அதற்கு அவர்தாமே, (போந்து Curis சார்க்து சார்ந்து 
என்றவழி ஒன்றோடஒன்று தொடடர்க்ததேனும்‌, இற்றது” (செய்‌. 12) 
என்பதனான்‌, இறுதிபட நின்றமையின்‌, *:எல்லாவிறுதியும்‌ உகரம்‌ 
நிறையும்‌” என்றதனால்‌ குற்றுகரம்‌ முற்றுகரமாகாது காலெழுத்தடி 
அயிற்ற (செய்‌. 12. உரை) என்று எழுதியிருத்தல்‌ காண்க, இவற்‌ 
முல்‌,அஅவகைக்குற்றுகரங்களும்‌ புணர்மொழிக்கண்‌ முற்றுகாமாகும்‌ 
erar pla Gurr Ahuta g தாதல்‌ தெளியப்படும்‌. இதனானும்‌, இன்னும்‌ 
அவர்‌, (அவை (GÛ Dar முற்றகரங்கள்‌); நிலைமொழி ஓற்றுடைய 
வாயின்‌ கேர்பும்‌ நிரைபும்‌ ஆகா; வருமொழி வல்லெழுத்து மினே 
ஆவது என்றவாறு. அஃது என்னை பெறுமாறெனின்‌, “வல்லொற் 
அத்‌ தொடர்மொழி வல்லெழுத்து வருவழி”' என்றதனான்‌, முன்னர்‌ 
நிலைமோழித்தொழிலாகிய முற்றுகரம்‌ வரும்‌ எனக்‌ கூறிய அதிகாரத்‌ 
தானே, ஒற்றுத்‌ தோன்றின்‌ என்றா னாகலானும்‌ பெறுதும்‌' (செய்‌. 10. 
உரை) என்று எழுதியிருத்தலானும்‌, “அல்லது ளெப்பினும்‌' என்னுஞ்‌ 
சூத்திரத்தான்‌, புணர்மொழிக்கண்‌ குற்றுகரம்‌ முற்றுகாமாகும்‌ 
என்றே ஆரியர்‌ விதித்தார்‌ என்பது விளங்கும்‌. இவற்றால்‌, பேரா 
இரியர்காலத்தில்‌, உகரம்‌ நிறையும்‌” என்னும்‌ பாடமே apeGat sg 
என்பதும்‌ போதரும்‌. 

அகவே, அசிரியர்‌, (அல்லது ளெப்பினும்‌' என்னுஞ்‌ சூத்திரத்‌ 
தான்‌ அறுவகைக்குற்றுகரமும்‌ புணர்மொழிக்கண்ணாயின்‌ ஒருமாத்‌ 
திரையளவு ஒலிக்கும்‌ என்று விதித்தாராகலின்‌, அதனை அடுத்து, 
வேல்லொற்றத்‌ தொடர்மொழி” என்னுஞ்‌ கூத்திரத்தான்‌ வல்லெழுத்து 
முதன்மொழி வருமிடத்து வன்றஜொடர்க்குற்நியலுகாமட்டும்‌ அரை 
மாத்திரையளவில்‌ ஒலித்தலும்‌ உண்டு என்ற புறனடை கூறினார்‌. 
அதனையடுத்து, ௮றுவகையுகாங்களுக்குமுன்னும்‌ யகர முதன்‌ மொழி 
வருமிடத்து இகரம்‌ தோன்றும்‌ என்றும்‌, அவ்‌ விகரம்‌ வந்தபோது 
நிலைமொழியீற்றுகரம்‌ கெடும்‌ என்றும்‌ விஇ கூறுவாராயினர்‌. (அல்லத 
களப்பினும்‌' என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, புணர்மொழிக்கண்‌ வல்லுகாம்‌ 
ஒருமாத்திசையள வு ஓலிக்கும்‌ என்ற! விதித்ததனானே, இகரம்‌ வரு 
மிடத்து, அவ்வுகரம்‌(முற்றியலுகரம்‌) கெடுதற்கு விஇகூற வேண்டிற்று. 
இவ்வாசீரியர்‌ உயிர்முதன்மொழி வருமிடத்த, நிலமொஜழியீ நறு 
முற்றுகாங்‌ கெடுதற்கு விஇகூ.றுவாரேயன்‌ றி, குற்றுகாங்‌ கெடுதற்கு 
விதிகூறுவாரல்லர்‌. இது முன்னர்க்‌ கூறப்படும்‌. இதனானும்‌, (அல்லது 


குற்றியலுகரம்‌ 11 


ளெப்பினும்‌' என்னுஞ்‌ சூத்திரத்திற்கு, குற்றுகாம்‌ புணர்மொழிக்கண்‌ 
மூத்றுகரமா யொலிக்கும்‌ என்னும்‌ பொருளே அமைதியா தல்‌ அறியப்‌ 


படும்‌. 
*வண்டு வண்டு வண்டு வண்டு 
என நின்றவழிப்‌ பிறந்த அகவலோசை, 
மின்னு மின்னு மின்னு மின்னு 


என நின்றவழியும்‌ பெறப்படுமாதலின்‌, அஅவும்‌ (முற்றியலுகரமும்‌), 
அஅ(குற்றியலுகாம்‌) பட்டதே பட்டு, அவ்வசையே பெறும்‌ என்றான்‌ 
என்பது. அல்லதூஉம்‌, வெண்பாட்டீற்றடி வண்டு எனக்‌ குற்றுகர 
f pga இற்றவழி, கோல்லு என 1முற்றுகரவீற்றன்‌ இறுமாயினும்‌ 
ஒத்த ஓசையாம்‌......... அதனாலும்‌, குற்னுகரத்தின்‌ செய்கை முற்‌ 
அகரத்திற்கும்‌ வேண்டி. நேர்பு நிரைபு கொண்டான்‌ என்பது. அற்‌ 
றன்றியும்‌, குற்றுகரம்‌ சார்ந்ததோன்‌ அமாறுபோல இம்‌ மூற்றுகர 
மும்‌ வருமொழி காரணமாக நிலைமொழி சார்ந்துதோன்றுதல்‌ ஓப்‌ 
புமை நோக்கியும்‌, அதனை (முற்றியலுகரத்தை), குற்றுகசம்போல ஓ 
ரசைக்கு உறுப்பாம்‌ என்றான்‌ என்பு” (செய்‌. 4. உரை) என்று பேரா 
சிரியர்‌ எ முதியிருத்தலின்‌, தொடர்மொழிக்கண்‌ முற்றுகரமும்‌ குற்றுக 
சம்போலவே gen pF து ஒலிக்கும்‌ எனின்‌,அவர்‌,ஞாயிறுகொல்‌, வலியது 
கொல்‌ என்பவத்றில்‌ ஞாயிறு, வலியது என்பவை, எல்லா இறுதியும்‌ 
உகரம்‌ நிறையும்‌” என்பதனான்‌ முற்றுகரமேயாம்‌ என்றும்‌, போந்து 
போந்து சார்ந்து சார்ர்து என்பது இறுதிபட நின்றமையின்‌, 7 
விறுதியும்‌ உகரம்‌ நிறையும்‌” என்‌ றதனால்‌ குற்றுகரம்‌ முற்றுகரமாகாது 
காலெழுத்தடி ஆயிற்று என்றும்‌ கூறியுள்ளாராகலின்‌, மின்னு... 
மின்னு' ஏன்பதும்‌ (வண்டு, ..வண்டு' என்பதுபோலக்‌ குற்றுகாவோசை 
யா யொலிக்கும்‌ என்றது, தனித்தனியே OoBu நின்றதனைக்‌ 
குறித்ததே என்றுகொள்ளுதல்‌ அமைதி, இது, (வெண்பாட்டீற்றடி 
வண்டு” எனக்‌ குற்றுகரவீ paper இற்றவழி, “Qarwi? என முற்‌ 
Darel papar இறுமாயினும்‌ ஒத்த ஓசையாம்‌' என்னு அவர்‌ கூறி 
யிருத்தலானும்‌ அறியப்படும்‌. 
அறுவகைக்குற்றுகரவிற்றுப்‌ பெயர்களும்‌ புணர்மொழிக்கண்‌ 
நிறைக்து .ஒலித்தலேயன்‌ றி, வினைச்சொற்களிலுள்ள சூற்றியலுகாங்‌ 
களும்‌ சலவிடங்களில்‌ ஓசை நிறைந்து ஒலிக்கும்‌ என்பதை, 
இசைகிலை நிறைய நீற்தவ வாயின்‌ 
அசைநிலை வரையார்‌ 9297۸ رہ‎ பெறலே? (சேய்‌. 27) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ ஆசரியர்‌ கூறியுள்ளார்‌. இச்சூத்திரத்தில்‌, 
குற்நியலுகரம்‌ நிறைந்தொலித்தல்‌ வினைச்சொற்கண்‌ ஏன்று ஆரியர்‌ 
கூறிற்றிலரால்‌ எனின்‌, பெயர்ச்கீண்‌ Hoops srs so (அல்லது களப்‌ 
பினும்‌' என்னுஞ்‌ சூத்திரத்தாற்‌ கூறப்பட்டதாகலின்‌, ஈண்டுக்‌ கூறியது 
வினைச்சொற்கண்ணே என்று கோடல்‌ அமையும்‌ என்க. இச்சூத்திர 


1. முத்றுகரவீற்றான்‌ இறுவது மரூ௨வழச்‌ கென்பர்‌. செய்‌, 9. உமை, 


12 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


வுரையில்‌, குற்றியலுகாவீ ற்று நேர்பசை நிரைபசைகள்‌ ஓசை நிறைந்து 
Figari வருதற்கு உதாரணமாக, ஆசரியர்‌ ௩ச்சனார்க்கனியர்‌, 

முலைவிலங்கிற்‌ நேன்று முணிவாள்‌? 

“ரெய்த்தோர்‌ நிறைத்துக்‌ கணம்புகல்‌? 
என்னும்‌ அடிகளைக்‌ காட்டியுள்ளார்‌. இவ்வடிகளில்‌ என்று, நிறைத்து 
என்னுங்‌ Gû Dara pow eh நிரைபு அசைகள்‌ ஓசை நிறைந்‌ glob 
துள்ளமை யறிக, இவ்வாே ஐ, 

“அரைநாள்‌ யாமத்து விழுமழை கரந்து? 

“அஞ்சலெம்‌ OTs ௮ஞ்செனள்‌ வந்து? (அகம்‌, 198) 


என்னும்‌ அடிகளிலும்‌, கரந்து, வந்து என்னும்‌ குற்றுகரவீற்று 
நிரைபு, நேர்பு அசைகள்‌ ஒசைநிறைர்‌ து வந்துள்ளமை ஓர்ந்தறிக, 


(நாகு வேயொடு ஈக்கு வீங்குதோள்‌? 


என்னும்‌ அடியில்‌ நாகு; வேயொடு, ஈக்கு, விக்கு என்னுஞ்‌ சொற்களி 
அள்ள GPM a7 waar அரைமாத்திசையளவே ஒலிக்கின்‌, ஓசை கெட்‌ 
டுப்‌ பா அழியும்‌ என்பது கூறாமலே விளங்கும்‌. இனி, 

“தாடு விட்டு ஈடன்னிட்டு 

காடு புக்கு வஸிசசிது 


என்னுஞ்‌ சுலோகப்பகுதியில்‌, எல்லாச்சொற்களும்‌ குற்றியலுகரவீற்றன 
வாயினும்‌, அவற்றிற்கு மற்றைய குற்றேழுத்தக்களினும்‌ யாதொரு 
வேறுபாடும்‌ தேரியவில்லை' 7 என்று கேரளபாணினீயஆ௫சரியர்‌ எழுதி 
யிருப்பது ஈண்டைக்கு அறியத்தக்கது, 

இவற்றால்‌, பெயர்ச்சொற்கண்ணேயன்‌ றி, வினைச்சொற்கண்ணும்‌ 
குற்றியலுகரம்‌ முற்றியலுகாமாக ஒலித்தலும்‌ ஒரோவழி உண்டு 
என்பது தெளிவாகும்‌. 


மொழிமுதற்குற்றுகாம்‌ முற்றுகரமாக 


லைவினைக்கண்‌ ஒலிக்கப்படினும்‌ பெயர்ச்சொல்லின்கண்ணே‏ وی 
உகரம்‌ ۲ 1 ; . ۱ ‘‏ 
aod Bh por நிற்றலின்‌ , பொருள்‌ வேறுபடுதல்‌ இல்லை என்‌‏ 


பதை, ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌, 
முற்றிய லஓசரமொடு Qur gar Cad படாஅ 
தப்பேயர்‌ மநங்கின்‌ நிலையிய லான? (Gurg. 35.) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ அறிவித்தார்‌. ‘Qor Pups û குற்றியலுகரம்‌ 
பேயர்ச்சோல்லிலே நிற்றலான்‌, முற்றுகரமாக ஓஒலிக்கப்படினும்‌ 


பொருள்‌ வேறுபடாது' என்றதனானே, மொழியிறுதிக்‌ குற்றிய 
அகரம்‌ முற்றியலுகாமாகவும்‌ ஒலிக்கும்‌ என்பதும்‌, அவ்வாறு 8 


1. கேரளபாணினியம்‌, பீடிகை, பக்கம்‌. 92. 


குற்றியலுகரம்‌ 15 


தல்‌ "வினைச்சொல்லின்கண்ணே என்பதும்‌, ஆண்டுப்‌ பொருள்‌ வேறு 
படும்‌ என்பதும்‌ போ தருதலின்‌, இச்சூத்திரத்தின்‌ உரையில்‌, ஆசரியர்‌ 
நச்சனார்க்னியர்‌ “காது, கட்டு, கத்து, முருக்கு, தேருட்டு என்பன 
மூற்றுகரமும்‌ குற்றுகாமுமாய்ப்‌ போருள்‌ வேறுபட்டு நின்றாற்‌ போல, 
அந்தை என்று இதழ்குவித்து முற்றக்கூறியவிட த்தும்‌ இதழ்குவியாமற்‌ 
குறையக்கூ றியவிடத்தும்‌ ஒருபொருளே தந்தவான காண்க' என்று 
எழுதியுள்ளார்‌. இதனால்‌, காது கட்டு முதலிய சொற்கள்‌ குற்றியலுகர 
மாய்‌ ஒலிக்குமிடத்தில்‌ பெயர்ச்சொற்கள்‌ என்பதும்‌, முற்றியலுகரமாய்‌ 
ஒலிக்குமிடத்தில்‌ முன்னிலைவினைச்சொற்கள்‌ என்பதும்‌ அவர்கருத்‌ 
தாதல்‌ அறியப்படும்‌, “தருக்கு, அணுக்கு என்பன வினைக்கண்‌ வந்த 
மூற்றுகரம்‌' (மொழி. சூ. 8. உரை) என்று அவர்தாமே எழுதி 
யிருப்பஅவும்‌ ஈண்டு அறியத்தகும்‌. 

மேற்காட்டிய முற்றிய அகரமொடு......நிலையிய லான” என்னுஞ்‌ 
சூத்திரத்தின்‌ உரையில்‌, இளம்பூரணர்‌, நாகு எனவும்‌ BE எனவும்‌ 
கு௮௫ியும்‌ دی‎ தும்‌ நின்ற உகரங்கள்போல, அத்தை என்று குறுக்க 
மாயவழியும்‌, இதழ்குவித்துக்‌ கூறக்‌ குறுகாதவழியும்‌ பொருள்‌ 
வேறுபடாதவாதறு அறிக” என்று எழுதியுள்ளார்‌. அவ்வுரை அமை 
வுடையதாகத்‌ தோன்றவில்லை. என்னைஎனின்‌, நுந்தை என்னுஞ்‌ 
சொல்லையே இதழ்குவியாமற்‌ Goak கூறியவிடத்தும்‌ இதழ்குவியக்‌ 
குறுகாமற்‌ கூறதியவிடத்தும்‌ அது பொருள்‌ வேறுபடாது என்பதை 
விளக்குபவர்‌, இதழ்குவியாமற்‌ கூறுமிடத்தும்‌ இதழ்குவியக்‌ கூறு 
மிடத்தும்‌ பொருள்‌ வேறுபடுதற்கு, ஈச்னார்க்கினியர்‌ காட்டியவாறு, 
காது, கட்டு என்பனபோன்ற ஒவ்வொரு சொல்லையே உதாரணங்‌ 
காட்டுதல்‌ gan Gut Û, சாகு, ஈகு என இயல்பிலே வேறுபட்ட 
இருவேறுவகைச்‌ சொற்களைக்‌ காட்டுதல்‌ அமைதியாகாது என்க. 

காது என்னுஞ்‌ சொல்‌, (Pipim Mud ig வினைச்சொல்லா 
யும்‌, முற்றக்கூறுதவீடத்துப்‌ பெயர்ச்சொல்லாயும்‌ நின்னு பொருள்‌ 
வேறுபடுதல்போல, அுர்தை என்னுஞ்‌ சொல்‌ முற்றக்கூறியவிடத்தும்‌ 
முற்றக்கூறுாதவிடத்தும்‌ பொருள்‌ வேறுபடுதல்‌ இன்று; அதற்குக்‌ 
காரணம்‌, அச்சொல்‌ (தந்தை) பெயர்ச்சொல்லாயே நிற்பதாகும்‌ 
என்று நச்சனார்க்கினியர்‌ கூறுவது ஈண்டைக்கு அமைவுடையஅ. 

அசிரியர்‌, 

> ஒளவென வரூஉம்‌ உயிரிறு சொல்லும்‌ 
GBB LOG என்னும்‌ புள்ளி யிறுதியும்‌ 


குற்றிய லுகரத்‌ திறுதியும்‌ உளப்பட 
முற்றத்‌ தோன்ற ழன்னிலை மோழிக்கே 8 (தோகைமரபு, 10) 


1. மூன்னிலைவினைச்சொற்கண்‌ என்பது முன்னர்‌ (பச்‌. 14) அறியப்படும்‌, 

2. போலாது என்திருச்சல்வேண்டும்‌ எனத்‌ கோன்றுற ௮. 

3,  ஓளகாரவீறுமுதவியவை முன்ணிலைக்கண்‌ வாரா என்பதே ھ7٤‎ 
யர்கருத்து. இதனை, யான்‌ எழுதியுள்ள எழுத்ததிகாரஆராய்ச்சியில்‌ கண்டு 
கொள்க. உகரம்‌ பெறுதல்‌ ஆசிரியர்கருத்தாயின்‌, ar சகரம்‌ முதலிய 
வீற்றுத்‌ தொழிற்பெயர்க்கு விதித்தாங்கு உகரத்தை விதித்திருப்பர்‌. 


14 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


என்னுஞ்‌ சூத்திரத்தால்‌, குற்றியலுகாவிற௮ு மூன்னிலைக்கண்‌ வாராது 
என்று விலக்னெமையின்‌, காது, கட்டு, கத்து, காட்டு, கூட்‌ என்று 
முன்னிலைக்கண்‌ வருபவை தேத்தியலுகரவீறுக araa வேண்டும்‌ 
என்பது சச்சினார்க்கினியர்கருத்‌ தாகும்‌. அதனானே அவர்‌, (முற்ற 
என்‌ றதனான்‌; நிலைமோழி உகரம்‌ பேற்று உறழ்க்அமுடி தல்‌ கொள்க: 
என்று பொதுப்பட. எழுதினார்‌. அதனால்‌, ஓளகாரவி ற்றுக்கும்‌, 
ஞூ௩ம வ என்னும்‌ புள்‌ ளியீஅகளுக்கும்‌ உகரம்‌ வந்ததுபோலவே, 
குற்றியலுகரவிற்றுக்கும்‌ உகரம்‌ வரும்‌ என்பது போதரும்‌. 


உரையாசிரியர்‌, “முற்ற என்றதனான்‌, ஈண்டு விலக்கப்பட்டவற்றுட்‌ 
குற்றியலுகரவீறு ஒழித்து, ஒழிக்தனவேல்லாம்‌ நிலைமொழி உகரம்‌ 
பெற்று, வருமொழி வல்லெழுத்து உறழ்ந்து முடிதலும்‌, குற்றியலுகர 
வீறு வருமொழி வல்லெழுத்து மிக்கு முடிதலும்‌ கொள்க” என்று 
எழுதியுள்ளார்‌. 


முன்னிலைமொழிக்கண்‌ வாரா என ஒருங்கு விலக்கப்பட்ட 
மூவகை யிறுதிகளுள்‌ இருவகை யிறுதிகள்‌ உகரம்‌ பேற்றுவரும்‌ என்ற 
அம்‌; ஒன்றுமட்டும்‌ உகரம்‌ பேறாதே நின்றாங்கு வரும்‌ என்றலும்‌ 
யாங்கனம்‌ பொருந்தும்‌? ஆூரியர்விலக்யெவாறே மூவகையிஅதிகளும்‌ 
முன்னிலைக்கண்‌ வாரா எனல்வேண்டும்‌; அல்லது, மூவகை 
யிறுஇகளும்‌ உகரம்‌ பெற்றுவரும்‌ எனல்வேண்டும்‌ . அவ்வாறன்‌ றி, 
உசையாசிரியர்‌ எழுதியிருக்கும்‌ உரை அசரியர்கருத்திற்கு Car 
மாருய தாகும்‌. 


ஆகலின்‌, சிவஞானமுனிவர்‌, காட்டு, கூட்டு என ஆய்‌ குறைந்து 
நின்ற எவல்வினைச்சொற்களின்‌ வரும்‌ உகரத்தை முூற்றுகாம்‌ என்‌ 
பாரும்‌ உளர்‌, ஆசரியர்‌, “குற்றிய gars இறுதியும்‌ Ler’ 
எனவே எடுத்தோ தினமையானும்‌, புணர்‌ ச்சிக்கண்‌ மூற்றுகசத்தித்கு 
உரிய செய்கை பெருூமையானும்‌ ௮ஃ BIGOT wer اوق‎ என்க! என்று 
மறுத்துக்கூறி, காட்டு, கூட்டு என்று முன்னிலைக்கண்‌ வருபவை 
குற்றிய கரவ அகளே எனக்‌ கொண்டமை பொருந்தாது. ஆசிரி 
யர்‌, குற்றியலுகரத்திறுதியும்‌ உளப்பட முற்றத்‌ தோன்றும்‌ என்னாமல்‌, 
(தோன்றா முன்னிலை மொழிக்கே' என்று விலக்கியதனானே, காட்டு, 
கூட்டு என்பன மூன்னிலைக்கண்‌ குற்றியலுகரவீற்றவாய்‌ வரும்‌ 
என்றல்‌ அவர்கருத்தன்ற என்பது தானே போதருமன்றே 7 


“முற்றிய லுகரமொடு பொருள்வேறு படா௮ 

தப்பேயர்‌ மநங்கின்‌ நிலையிய லான?! 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, ஈற்றுக்குற்றுகரங்கள்‌ வினை க்கண்ணாயின்‌ 
முற்றுகரங்க ளாகும்‌ என்பது போ தருதலானே, முன்‌ னிலைச்‌ 


சொற்கண்‌ வரும்‌ உகரம்‌ முற்றுகரம்‌ என்று நச்சனார்க்னியர்‌ உரை 
கூற லாயினர்‌. 


1. சூத்திரவிருத்தி, பக்கம்‌. 28, 


குற்றியலுகரம்‌ 15 


ஆயின்‌, ஆசரியர்‌, 

“அவற்றுள்‌, முன்ணிலைக்‌ ளெவி 

இ ஐ ஆய்‌ என வரூஉம்‌ மூன்றும்‌ 

ஒப்பத்‌ தோன்றும்‌ ஒருவர்க்கும்‌ ஒன்றற்கும்‌? _ (வினை. 26) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, முன்னிலைக்கண்‌ இ, ஐ, ஆய்‌ என்னும்‌ கூன்‌ 
Oboe சொற்களே வரும்‌ என்ற விதித்தனராகலின்‌ அவை மூண்று 
மொழிந்த Apr ppa வாசா. ஆகலின்‌, கூற்‌ ந்நியலுகரமாதல்‌ முற்றிய 
அசரமாதல்‌ ஒன்அமே முன்னிலைவினைக்கண்‌ வருதல்‌ அமையாது 
சானின்‌, ஆசரியர்‌, 

செய்யாய்‌ என்னும்‌ முன்னிலை வினைச்சொல்‌ 

செய்‌என்‌ களவி ஆடெ னுடைத்தே? (எச்ச, 54.) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, سو لے ہی‎ ஆய்விகுதி கெட்‌ 
டும்‌ வரும்‌ என்றாரா கலின்‌, காட்வோய்‌, கூட்வொய்‌ என்பன ஆய்விகுதி 
கெட்டு, காட்டு, கூட்டு என்னு உகரவீறாய்‌ வருமன்றே? அதனால்‌ அங்‌ 
கனு "கூறுதல்‌ பொருச்தாது என்க. 


யின்‌, “செய்யாய்‌ என்னும்‌......உடைத்தே' என்னுஞ்‌ சூத்திரத்‌ 
திற்கு ஆசிரியர்கச்சினார்க்‌ இனியர்‌, இணர்‌ என்னுஞ்‌ சொல்‌, செய்‌ 
என்னும்‌ பொருளும்‌ தருமிட னுண்டு; உண்ணாய்‌ என்பது உண்ண 
மாட்டாய்‌ என்னும்‌ பொருள்‌ தருதலேயன்‌ றி, உண்‌ என்னும்‌ பொரு 
ளும்‌ தரும்‌ என்றே பொருள்‌ கூறினாராகலானும்‌, செய்யாய்‌ என்னுஞ்‌ 
சொல்‌ ஆய்விகுதி கெட்வேரும்‌ என்று கூறிய சேனாவரையருரையை 
மனுத்தாராகலானும்‌ இக்கூற்றுப்‌ பொருந்தாது எனின்‌, அற்றன்று. 
ஈச்சனொார்க்கினியர்‌ கூறும்‌ பொருளே ஆசீரியர்கருதினாராயின்‌, அவர்‌, 
செய்யாய்‌ என்னும்‌ எதிர்மறை வினைச்சொல்‌ 
செய்யென்‌ போநளும்‌ தருமிட னுடைத்தே 


என்று சூத்திரஞ்‌ செய்திருப்பர்‌. அற்றன்்‌ றி, “செய்என்‌ கிளவி ஆக 
டன்‌ உடைத்து' என்றதனால்‌, இவ்விதி சொன்னிலையை அறிவித்தலே 
யன்றிப்‌ பொருள்நிலையை அறிவித்ததாகாது என்க. இச்சூத்திரத்‌ 
திற்குச்‌ சிவஞான முனிவரும்‌ இங்கனமே பொருள்‌ கூறியுள்ளார்‌." 


இவற்றால்‌, முன்னிலைக்கண்‌ ஆய்விகுதி குன்றிக்‌ காட்டு, கூட்டு 
என்று வரும்‌ என்றும்‌, அங்கனம்‌ வரும்வழி அவ்வுகரம்‌ முற்றுகரமா 
யொலிக்கும்‌என்‌ அங்‌ கொள்ளுதல்‌ கூடும்‌. ஆயின்‌, முன்‌ னிலைக்கண்‌ 
இவ்வாறு வரும்‌ உகரம்‌ முத்றியனகரமா யொலிக்கும்‌ என்று ஆசிரி 
யர்‌ களர்தோ திற்றிலரால்‌ எனின்‌, அவர்‌, 
முற்றிய லுகரமொடு பொருள்வேறு படாஅ 
தப்பேயர்‌ மருங்கின்‌ நிலையிய லான? 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, வினை மருங்காயின்‌ முற்றியலுகரமாய்ப்‌ 
பொருள்‌ வேறுபடும்‌ என்பதை அறிவித்தாராகலானும்‌, வினையியல்‌ 


1. சூத்இரவிருத்தி, us. 82. 


16 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


6— அஞ்‌ சூத்திரத்தால்‌ தன்மை யொருமைவினைச்சொற்கண்ணும்‌, 
வினை யியல்‌ 20— அஞ்‌ சூச்திரத்தால்‌ படர்க்கை யொன்றன்பால்வினைச்‌ 
சொற்கண்ணும்‌ வரும்‌ உகரம்‌ குற்றியலுகரமே என்பது Ger 5G gr இனா 
ராகலானும்‌, அத்‌ தன்மை படர்க்கைகளில்‌ ஏனை வினைச்சொற்கண்‌ 
உகரம்‌ வருதல்‌ இன்மையானும்‌, முன்னிலையொருமைவினைக்கண்‌ 
ஈற்றில்‌ வரும்‌ உகரம்‌ ஒன்றே கூறப்படாமல்‌ எஞ்சியிருத்தலானும்‌, 
குற்றியலுகரவிற்று வினைச்சொல்‌ முன்னிலைக்கண்‌ வாசா என்னு விலக்‌ 
கினாராகலானும்‌, முன்னிலைவினைக்கண்‌ வரும்‌ உகரம்‌ முற்றியலுகாமாய்‌ 
ஒலிக்கும்‌ என்பது உணர்த்தினாராதல்‌ உய்த்துணரப்படும்‌. 


அஃகதேல்‌ ஆசிரியர்‌, முன்னிலைவினைக்கணன்றே குற்றியலுகர 
வீறு வாராது என்று விலக்கினார்‌; காட்டு, கூட்டு என்பன முன்னிலை 
யேவலன்றே? அகலின்‌, ஏவற்கண்‌ குற்றியலுகாவிறா வரும்‌ எனக்‌ 
கொள்ளாமோ எனின்‌, கொள்ளாம்‌. என்னெனின்‌, ஆசிரியர்‌ 
எவலையும்‌ உட்படுத்தியே முன்னிலைவினை என்றாராகலின்‌ என்க. 
அவர்‌, வினேச்சொ موم عم‎ வியங்கோள்வினை என்று ஒன்‌ سام‎ வகுத்‌ 
துக்‌ கூறின தபோல ஏவல்வினை என்று. வேறு வகுத்துக்‌ கூறாத து 
கண்டுகொள்க. 


புணர்நிலைக்கண்‌  லவிடங்களில்‌ மூற்றுகரம்‌ உயிர்முதன்‌ 
மொழி வரும்வழி கிற்றல்‌ இல்லை. அவ்விடங்களில்‌ முற்றுகரவீற்றுச்‌ 
சால்முன்‌ உயிர்வரின்‌, அம்‌ PE DIBIT By 
குற்று கெட, நின்ற ஒற்றின்மேல்‌ அவ்வுயிர்‌ ஏனும்‌ 
வீற்றின்மேல்‌ உயிர்‌ என்றும்‌, குற்றுகரவிற்றுச்‌ சொன்முன்‌ உயிர்‌ 
ஊர்ச்‌ தவரும்‌ என்பது வரின்‌, gorau, மேய்யேழுத்தோடூ சேர்தல்‌ 
போலவே, அக்‌ குற்றுகரவீற்றோடூஞ்‌ சேர்ந்து 
வரும்‌ என்றம்‌ ஆசிரியர்தொல்காப்பியனார்‌ 

கூறுவர்‌. 


‘FLOPS லுகரம்‌ ௮ன்னொடு வணி 

ஒட்டிய மெய்யொழித்‌ தகரம்‌ கெடுமே? (உபி. 4) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, அது, இது, உது என்னும்‌ முற்றுகரவீற்றுச்‌ 
சோற்களுக்குமுன்‌ அன்‌” சாரியை வருமிடத்தில்‌, அவ்‌ வுகரம்‌ கேட, 
நின்ற ஒற்றின்மேல்‌ சாரியை சேரும்‌ என்றும்‌, 

(ஆயிரம்‌ வருவழி உகரம்‌ கெடுமே? (புன்ளி, 96) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, எழு என்னும்‌ முற்றுகாவீற்றுச்‌ சோற்கண்‌ 
நின்ற உகரம்‌, ஆயிரம்‌ என்னும்‌ உயிர்முதன்மோழி வருமிடத்தில்‌ 
கேடும்‌ என்றும்‌, 

“அல்லது ௫ளப்பினும்‌......... உகரம்‌ நிறையும்‌? (குற்றிய. 8) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, குற்றுகரங்களெல்லாம்‌ புணர்மொழிக்கண்‌ 


குற்றியலுகரம்‌ 17 


e ல கலவை இகரவுயிர்‌ வரும்வழி அம்‌ முற்றுகரம்‌ 
ات‎ அவம்‌ 


யகரம்‌ வருவழி இகரம்‌ குறுகும்‌ 


உகரக்‌ கிளவி துவரத்‌ தோன்றுது? (தற்றிய. 5.) 
என்றும்‌ கூறியிருத்தல்‌ அறிக. இனி ஆசிரியர்‌, 

ஞாவென்‌ புள்ளிக்‌ இன்னே சாரியை? (உரப்‌. 10.) 

> ஏனை வகரம்‌ இன்னொடு வெணும்‌? (254. 12.) 


என்னுஞ்‌ சூத்திரங்களிற்‌ கூறிய இன்‌ சாரியை, ஞகர sar வகர மெய்‌ 
யீற்று மோழிகளோடூ Gerê து இயலுதல்போலவே, 


“குற்றிய gars ன்னே சாரியை” (தோகை. 25.) 
“குற்றிய gers இறுதி முன்னர்‌ 
முற்றத்‌ தோன்றும்‌ இன்னென்‌ சாரியை? (உரபி. 23.) 


என்னுஞ்‌ சூத்திரங்களில்‌ விதித்த இன்‌ சாரியை, குற்றுகரவீற்றுமோழி 
களோடூஞ்‌ Grim இயலும்‌ என்று கருதி, அக்‌ குற்றுகரம்‌ கேடும்‌ 
என்று விதி கூறாமல்‌ விடுத்தனும்‌, 

யாதென்‌ இறுதியுஞ்‌ «Gaps லாகிய 

ஆய்த இறுதியும்‌ அன்னொடு வெணும்‌ 

ஆய்தங்‌ கெடுதல்‌ ஆவயி னான? (உபி. 28.) 
என்னுஞ்‌ சூத்திரத்தில்‌, gos, இஃது, உதை என்னுஞ்‌ சொற்களில்‌ 
ஆய்தம்‌ கேடூதற்கு விதி கூறியவர்‌, அச்சொற்களிலும்‌, யாஅ என்னுஞ்‌ 
சொல்லிலும்‌ உள்ள குற்றியலுகரம்‌ கெடுதற்கு விதி கூறாஅ விடுத்தலும்‌, 

(pur ணிறுதி யுருபுகிலை திரியா 


இன்பெறல்‌ வேண்டும்‌ சாரியை மொழியே? (குற்றிய, 54.) 
“ஒன்பா ணிறுதி யுருபுகிலை திரியா 
தின்பெறல்‌ வேண்டும்‌ சாரியை மரபே” (குற்றிய. 65.) 


என்னுஞ்‌ குத்திரங்களால்‌, (ஒன்பது என்னுங்‌ குற்றியலுகாவிற்றுச்‌ 
சொல்முன்‌ இன்‌ சாரியை வரும்வழி, அக்‌ குற்றியலுகரவீறு திரிபின்‌ 
நியே நிற்கும்‌ என்று கூறியிருத்தலும்‌ அறியத்தகும்‌. 
ஆயின்‌, 

‘pr DPE லாக எட்ட ef mE 

எல்லா எண்ணும்‌ பத்தன்‌ முன்வரின்‌ 

குற்றிய வகரம்‌ மேய்யோடும்‌ கெடுமே 

முற்ற இன்வளுஉம்‌ இரண்டலல்‌ கடையே? (குற்றிய. 28.) 
என்னுஞ்‌ சூத்திரத்தில்‌, இன்‌ சாரியை வரும்வழி, பத்து என்பதிலுள்ள 
குற்றியலுகரம்‌ கெடும்‌ என்று ஆரியர்‌ விதி கூறியுள்ளாசால்‌ எனின்‌, 
சூற்றியலுகரமட்மோயின்‌, கெடும்‌ என்ன ஆசிரியர்‌ விதிகூறார்‌; ஆண்டு, 
குற்றியலுகரம்‌ ஊர்ந்துகின்ற மெய்யெழுத்தும்‌ (த்‌) கெடுதலின்‌, குற்றுக 
ரம்‌ தான்‌ ஊர்ந்துநின்ற மெய்யெழுத்தோடும்‌ கெடும்‌ என்றார்‌. “(குற்றிய 
லுகாம்‌ மெய்யோடுங்‌ கெடமே' என்று விதித்திருத்தல்‌ அறிக. (பத்து 

3 


18 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


என்பதனோடு (இரண்ட என்னும்‌ எண்ணுப்பெயர்‌ புணர்‌ தற்குச்‌ 
சிறப்புவிதியை அடுத்த சூத்திர غ‎ Bp கூறிய ஆசிரியர்‌, (பத்து என்பத 
னோடு, ஒன்பது என்னும்‌ எண்ணுப்பெயர்‌ புணர்தற்கு விதி கூறாமல்‌ 
விடுத்தது நோக்கத்தக்கது. 


உயிர்‌ முதன்‌ மொ நியா கிய இன்‌ சாரியை வருமிடத்தில்‌, குற்றிய 
லுகரம்‌ தான்‌ ஊர்க்துகின்‌ உ மெய்யெழுத்தோடும்‌ கெடுதல்‌ கருதி விதி 
கூறின அபோலவே, 


“எப்பெயர்‌ முன்னரும்‌ வல்லேழத்து வநம்வமி 
அக்கின்‌ இஅதிமெய்‌ மிசையொடுவ்‌ கெடுமே 


குற்றிய லுகசம்‌ முற்றத்‌ தோன்றது? (புணரி. 26.) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, மேய்முதன்மொழி வருமிடத்தும்‌ அக்கூச்‌ 
சாரியையிலுள்ள குற்நியலுகரமும்‌, அஃது ஊர்நம்‌தநின்ற மெய்யெழுத்‌ 
அம்‌, அதற்கு மேலுள்ள ககரமெய்யும்‌ கெதெற்கு விதி கூறியிருத்தல்‌ 
அறிக. இங்கனமல்லாக்கால்‌, மெய்முதன்மொழி வருமிடத்தும்‌ 
குற்றியலுகரம்‌ கெடும்‌ என்று விதி கூறினாராவ ரன்றே? ஆயின்‌, சிவ 
ஞான முனிவர்‌, 

““ go) Deir கிளவி யொன்றுமுத லொன்பாற்‌ 

E oA யொழிய இனவொறஜ்று மிகுமே?? (குற்றிய. 67.) 


என்றும்‌, 


₹:அறன்‌ மருங்கிற்‌ குற்றியலுகரம்‌ 
ஈறுமெய்‌ யொழியக்‌ செடுதல்‌ வேண்டும்‌”? (குற்றிய. 64,) 


என்றும்‌, தாறென்னும்‌ எண்முன்னும்‌ ஆறென்னும்‌ எண்முன் னும்‌ 
முறையே ஒன்‌ அ முதலிய எண்களும்‌, ஆயிரமும்‌ Ë புணரிற்‌ குத்திய 
அகரம்‌ கெட, நின்ற வொ ந்றின்மேல்‌ உயிர்‌ வந்து ஒன்றி முடியும்‌ என்‌ 
ரூர்‌. எனவே, “per நின முடித்தல்‌”? என்பதனால்‌, ஏனைக்‌ சூற்றியலுகர 
af min உயிர்முதன்மொழி வந்து புணர்வுழிக்‌ குற்றியலுகாம்‌ கெட்டு 
நின்ற aur û سوت‎ உயிர்‌ agg ஒன்றி முடியும்‌ என்பதூஉம்‌ 
பெறப்பட்ட த என்று கூறியிருத்தலின்‌, குற்றியலுகாம்‌ உயிர்வரும்‌ 
வழிக்‌ கெடுமன்றே எனின்‌, கூறுவல்‌. 


நூறு என்னும்‌ எண்‌ ணுப்பெயர்‌ முன்‌ ஒன்றுமுதல்‌ P பதுவரை 
யுள்ள எண்ணுப்பெயர்கள்‌ வரும்வழி, ஆறு என்பதன்‌ குற்றுகரம்‌ 
கெட்டு ஓக்றுமிகுமாயின்‌, நூற்ற்‌ என்று இருக்கும்‌. அதன்முன்‌, ஒன்று 
இரண்டு ota ஆறு ஏம்‌ எட்டு ஒன்பஅ என்னும்‌ உயிர்முதல்‌ எண்கள்‌ 
வரும்வழி, அவை ஈற்றுமெய்யின்மேல்‌ ஊர்க்து, தாற்றொன்று, அற்‌ 
நிரண்டு, நாூற்றைந்து என்பன முதலாக அமைவு௮ம்‌. மூன்ற, ஈான்கு 
என்னும்‌ மெய்முதல்‌ எண்கள்‌ agay நூற்ற்மூன் ற, நூற்ற்கான்கு 
என்று அமையுமேயன்‌ றி அற்றுமூன்‌ அ, அற்றுசான்கு என அமை 
யாதே? ஒன்றுமுதல்‌ ஒஓன்பதுவரையுளள ஒன்பது எண்ணுப்பெயா 


1. சூத்திரவிருத்தி. பக்‌, 89. 


குற்றியலுகரம்‌ 10 


கட்கும்‌ கூறிய விதி, அவ்வொன்பதஎண்கட்கும்‌ பொருந்துதல்‌ 
வேண்மென்றே? குற்றியலுகரம்‌ கெதெல்‌ உயிர்முதன்மொழிக்கே 
யாதலின்‌, ஒன்று இரண்டு yogi முதலியவை வரும்வழிக்‌ குற்றுகரங்‌ 
கெட்டது; மூன்று நான்கு என்பவை வரும்வழிக்‌ கெட்டிலத எனின்‌, 
அவ்வாறு ஆம்‌ மெய்முதன்மொழி வரும்வழிக்‌ GÖLET É கெடா 
மைக்கு வேறுசுத்திரத்தில்‌ சிறப்புவிதி கூறியிருத்தல்‌ வேண்டுமன்றே P 
இக்காரணங்களால்‌, இச்‌ சூத்திரவிதிபற்றிக்‌ குற்றுகால்‌ கெட்டது 
என்றல்‌ பொருக்தாது, (நூறென்‌ Gere’ என்னும்‌ இச்சூத்திரத்தில்‌ 
‘eu’ என்பதற்கு, தவிர நிற்க என்பது பொருள்‌. அஃ்தா 
வத, EMAU குற்றுகாம்‌ தான்‌ ஊர்ந்துநின்ற மெய்யொடு கெடாது 
நிற்க என்பதாம்‌. (அகமென்‌ ளெவிக்குக்‌ கைமுன்‌ வரினே, முதனிலை 
யோழிய' (புள்ளி 20.) என்னுமிடத்தும்‌ ஒழிய என்னுஞ்‌ சொல்லின்‌ 
பொருளை யறிக. ۱ 

இனி, (ஆறன்‌ மருங்‌இற்‌...வேண்டும்‌' என்னுஞ்‌ சூத்திரத்தை 
கோக்குதும்‌: ஆசரியர்‌, 


“மூன்றும்‌ ஆறும்‌ செடுமுதல்‌ குறுகும்‌? (குற்றிய. 35) 


என்று மேற்கூறிய விதிபற்றி 621m) என்று நின்ற முற்றியலுகரவீற்றச்‌ 
சொல்லையே ₹திரிர்ததன்‌ றிரிபு அது” என்னும்‌ ஈயத்தால்‌ ஈண்டு ஆறு என்‌ 
முராகலின்‌, அதற்கேற்ப, முற்றியலுகரம்‌ கெடுதல்‌ வேண்டும்‌ என்‌ 
றலையே, குற்றியலுகரம்‌ கெடுதல்வேண்டும்‌ என்னார்‌. இதனை, “திரிந்த 
தன்திரிபு அது என்னும்‌ ஈயத்தான்‌, (அறன்‌ மருங்கின்‌'' என்று ஐதப்‌ 
பட்டது. ஆறு என்பது அறு எனக்‌ குற்றியலுகரம்‌ முற்றியலுகரமாக 
ஓதப்பட்டு நின்றமையின்‌, அவ்‌ வுகரக்கேடு ஓதப்பட்டது. ஈறு!” என 
வும்‌, “மெய்‌!' எனவும்‌, அவ்‌ வுயிர்மெய்யைப்‌ பிரித்துச்‌ செய்கை 
ஓதினமையான்‌, அவ்‌ வுயிர்மெய்யினை, ஒற்றுமைநயத்தாற்‌ குற்‌ 
றுகரம்‌ என்று ஒதினனாகக்‌ கொள்க' என்று இளம்பூரணஅுடி 
களும்‌, முன்னர்‌, நெடுமுதல்‌ குறுகும்‌!” (குற்றிய. 85.) என்ற 
வழி, “அறு'' என நின்ற முற்றுகரத்திற்கே ஈண்டுக்‌ கேடு கூறினார்‌ என்‌ 
பது பெற்றாம்‌. என்னை, குற்றியலுகரமா யின்‌ or Dap- தலின்‌. இத, 
குற்றுகரம்‌ இரிந்து முற்றுகாமாய்‌ நிற்றலின்‌, ஈண்டு முடிபு கூறினார்‌' 
என்று ஈச்சனார்க்னியரும்‌ எழுதியிருத்தலான்‌ அறிதல்‌ கூடும்‌. 
(அறன்‌ மருங்கிற்‌ குற்றிய அகரம்‌” என்னும்‌ இச்குத்திரம்‌, திரிந்த 
தன்‌ திரிபு அது என்னும்‌ ஈயத்தால்‌ கூறப்பட்டதென்று கொள்ளாக்‌ 
கால்‌, அம்‌ ஈயத்தாற்‌ கூறப்பட்ட 
‘pr pêr முதனிலை நீடலும்‌ உரித்தே? (குற்றிய, 52) 


ஆறென்‌ ளெவி மதனீ CGD (குற்றிய. 58) 
என்னுஞ்‌ சூத்‌ திரங்களுக்குப்‌ பொருள்‌ கூறுதல்‌ அமையா தாகும்‌. 


என்னெனின்‌, மூன்று என்னுஞ்‌ சொல்லிலும்‌, ஆறு என்னுஞ்‌ சொல்லி 
௮ம்‌ முதற்கண்‌ நெட்டெழுத்தே இருக்கவும்‌, அவை, பின்னும்‌ 


20 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 
நீளும்‌ என்று விதித்தல்‌ எங்கனம்‌ பொருந்தும்‌ என்க. ஆகவே அவை, 
“மூன்றும்‌ ஆறும்‌ நெடுமுதல்‌ குறுகும்‌? (தற்றிய. 85) 


cory மேற்கூறிய விதியால்‌ முதற்கணின்ற நெடில்‌ குறு நின்றன 


வாகலின்‌, 


“மூன்றன்‌ முதனிலை நீடலும்‌ உரித்தே” 
என்றும்‌, 

“ஆழென்‌ களவி gpg wf டம்மே? 
என்றும்‌ கூறப்பட்டன என்பத தெளிவாகும்‌. 


இவ்வுண்மையை ஆராயாதே, சிவஞான முனிவர்கூறியது பொரும்‌ 
அவதன் அ, அன்றியும்‌, குற்றியலுகரவீ ற்றின்‌ முன்‌ உயிர்முதன்மொழி 
வருமிடத்து, அவ்வுகரம்‌ கெடும்‌ என்பது அசிரியர்க்குக்‌ கருத்தாயின்‌, 


ca Araf er உக்குறள்‌ மெய்விட்‌ டோடும்‌? (உயிரீற்றுப்‌, 14) 


என்று ஈன்னூலார்‌ கூதியிருப்பதுபோல, குற்றியலுகரம்‌ கெடும்‌ என்று 
ஒருசூத்திரத்தாற்‌ கூறாராய்‌, (நூறென்‌ செவி”, (ஆறன்‌ மருங்கின்‌' என்‌ 
னுஞ்‌ சூத்‌ தரங்களில்‌ ‘pêr நின முடித்தல்‌! என்பதனான்‌ அமைத்துக்‌ 
கொள்ளுமாறு விட்டொழிவாரோ என்பது கருதத்தகும்‌. (நூறென்‌ 
Bare’, (ஆறன்‌ மருங்கின்‌ என்னுஞ்‌ சூத்தாங்கட்குச்‌ சிவஞான முனி 
வர்‌ கூறிய வுரை பொருர்தாது என்பது மேலே விளக்கப்பட்ட தாக 
லின்‌, அச்சூத்திரங்களில்‌, “ஒன்‌ நின முடித்தல்‌' என்பதனான்‌ அமைத்த 
விதியும்‌ பொருந்தாத என்பது தானே போதரும்‌. 


ஆயின்‌, குற்றியலுகரவிறுகளுக்குமுன்‌ வரும்‌ உயிர்முதன்‌ 
மொழிகள்‌, அக்குற்நியலுகாவிற்றோடு ஏறிமுடியும்‌ என்று ஆசரியர்‌ 
விதிகூறியுள்ளாரோ எனின்‌, ஆம்‌ என்க. அஃதியாண்டேர எனின்‌, 
கூறுவல்‌. ஆசிரியர்‌, 


£மெய்மீ றெல்லாம்‌ புள்ளியோடூ நிலையல்‌? (புணரி. 2.) 
என்றும்‌, 


“குற்றிய லுகரமும்‌ அற்றென மொழிப? (புணரி. 8) 


என்றும்‌ கூறிய கருவிச்சூத்திரங்களால்‌, மெய்யிற்றுச்சொற்களும்‌ 
குற்றியலுகரவிற்றுச்சொற்களும்‌ புள்ளிபெறும்‌ என்பது பெறப்பட 
டது. பெறப்படவே, இவ்‌ விரண்டீறுகளும்‌ (புள்ளியீறு' எனப்படும்‌ 
என்பது தானே போதரும்‌. ஆகலின்‌,' 
کہ ےب‎ யீற்றுமுன்‌ உயிர்தனித்‌ இயலாது 
மெய்யொடுஞ்‌ சிவணு மவ்வியல்‌ கெடுத்தே! 
(புணரி. ر86‎ 


குற்றியலுகரம்‌ 21 


என்னுஞ்‌ குத்திரத்தான்‌, புள்ளியீறுகளாகிய மெய்யிற்றுச்சொற்‌ 
களுக்கும்‌ குற்றியலுகரவி ற்றுச்சொ ற்களுக்கும்முன்‌ வரும்‌ உயிர்‌, 
அவற்றோடு சேரும்‌ என்று விஇகூறினார்‌. இச்சூத்திரத்தில்‌, (மெய்யோ 
டூஞ்‌ சிவணும்‌ அவ்வியல்‌ கேடுத்து உயிர்தனித்து இயலாது” என்‌ றதனால்‌, 
உயிரெழுத்தக்கள்‌ மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து இயங்குதல்‌ 
போலவே புள்ளியீறகளோடுஞ்‌ சேர்ந்து இயங்கும்‌ என்பது தெளி 
வாகும்‌. இணி, ₹புள்ளிமுன்‌ உயிர்‌ தனித்‌ இயலாத” என்று கூறினும்‌, 
“மேய்யீற்றுமுன்‌ உயிர்‌ தனித்‌ தியலாது” என்ற கூறினும்‌, குற்றியலுகர 
வீஅகளைத்‌ தழுவாதெனக்‌ கருதி, அவற்றையும்‌ தழுவுதற்பொருட்‌ 
டன்றே ஆரியர்‌ (புள்ளியீற்றுமுன்‌” என்றார்‌ என்பது உய்த்துணரத்‌ 
தக்கது. 

“உயிர்‌ ரூகய முன்னிலைக்‌ ளெவியும்‌ 

புள்ளி யிறுதி முன்ணிலைக்‌ Gar al u} tb 

இயல்பா Ge ad உறழா குரவுமென 

gE ரியல வல்லெழுத்து வரினே? (தோகை. 9.) 


என்னுஞ்‌ GE இரத்தால்‌, உயிரீற்றனவாயும்‌ புள்ளியீற்றனவாயும்‌ 
உள்ள முன்னிலைவினைகட்டுப்‌ புணர்ச்சவிது கூறி, அவற்றுள்‌ முன்‌ 
னிலைவினைக்கு வாராத எழுத்துக்களை அடுத்த சூத்திரத்தில்‌ தெரிவிக்‌ 
கும்‌ ஆசரியர்‌, 


‘gar eT 27 வரூஉம்‌ உயிறிறு சொல்லும்‌ 

சூசமவ என்னும்‌ புள்ளி யிறுகியும்‌ 

குற்திய erê இறுஇயும்‌ உளப்பட 

முற்றத்‌ தோன்ற ழன்னிலை மொழிக்கே? (தோகை. 10) 


என்று கூறியிருத்தலின்‌, புள்ளியிறுதி' என்பது, மெய்யீறு குற்றிய 
அகரவீஅ இவ்‌ விரண்டனையும்‌ குறித்தல்‌ போதரும்‌. என்னையெனின்‌ ر‎ 
உயிரிருகய' என்னுஞ்‌ சூத்திரத்தில்‌, ‘yor ad o முன்னிலைக்‌ சள 
வியும்‌' என்றது மெய்மீற்று முன்னிலைவினையையே குறிக்குமா யின்‌, 
அடுத்த சூத்திரத்தில்‌, “குற்றியலுகரத்‌ இறுதியும்‌ தோன்றா! என்று 
விலக்குதல்‌ வேண்டா வன்றே? (உயிரிறாகய' என்னுஞ்‌ சூத்திரத்தாற்‌ 
கொள்ளப்படும்‌ ஈறுகளுள்‌ தோன்றாத ஈறுகளைமட்டுமன்றே அடுத்த 
சூத்திரத்திற்‌ கூறுதல்‌ வேண்டும்‌? இவற்றால்‌, புள்ளியிறுதி' எனின்‌, 
மெய்யீற்றையும்‌ குற்றியலுகரவிற்றையும்‌ குறிக்கும்‌ என்பது புல 
னாகும்‌. 

மேற்‌ குறித்த புள்ளி யிற்றுமுண்‌...கெடுத்தே' என்னுஞ்‌ Arg 
தில்‌, ‘yara? gm’ என்றது மெய்யீற்றையும்‌ குற்றியலுகரவிற்றையும்‌ 
குறித்தது என்று கொள்ளாமல்‌, மெய்யீற்றைமட்டூமே குறித்தது 


1. இச்குத்திரத்திற்கு உரையாசிரியர்கள்‌ எழுதியிருக்கும்‌ பொருள்‌ 
பொருர்தா து என்பதும்‌, முன்னிலைவினைக்கண்‌ வாராத ஈறுகளைத்‌ கெரிவித்‌ 
தலே இச்குத்திரத்தின்‌ பயன்‌ என்பதும்‌ யானெழுதியுள்ள எழுத்ததிகார 
ஆராய்ச்சியில்‌ பரக்கக்‌ காணலாகும்‌. 


22 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


என்று கொண்டதனானே உரையாசிரியர்‌, புள்‌ ouf h wiper னும்‌ 
எனத்‌ தொகுத்துநின்‌ ற உம்மையை விரித்த தனானே குற்நியலுகாத்‌ 
Bar முன்னும்‌ இவ்விதி கொள்க. நாகரிது என வரும்‌' என்று உம்‌ 
மையை வருவித்தார்‌. ₹புள்ளியிற்றுமுன்னும்‌ என உம்மையை மாறி 
எச்சவும்மை யாக்கிக்‌ குற்றியலுகரத்தின்முன்னரும்‌ என அவ்விதி 
கொள்க. எனவே, . ஈாகரிது வரகரிது எனவரும்‌” என்று நச்னோர்க்கினி 
யர்‌ உம்மையை மாறிப்‌ பொருள்‌ எழுதுவாராயினர்‌. அன்றியும்‌ அவ 
ரிருவரும்‌, “குற்றிய அகரமும்‌ அற்றென Our Su’ என்னுஞ்‌ சூத்திரத்‌ 
இற்கு, (குற்றியலுகரவீறும்‌ புள்ளியொடு நிற்கும்‌” என வரும்‌ நேர்‌ 
பொருளை விடுத்து, ஈத்றுக்குற்றியலுகரமும்‌ புள்ளிய போல உயி 
Grp இடங்கொடுக்கும்‌' என்று இயைபில்லா த மாட்டேற்றான்‌ உரை 
கூறவும்‌ நேர்ந்தது என அறிக. அதனானே, சங்கரஈமச்சிவாயப்புல 
வர்‌, அவருரைகளை மறுத்துக்கூறி (அவ்வாறு கூறல்‌ மாட்டேற்றிலக்‌ 
கணம்‌ அன்றாம்‌' (ஈன்‌. சூ. 164, உரை) என்று எழுஅவாராயினர்‌. 
இதுகாறும்‌ கூறியவற்றால்‌, மெய்யிற்றுச்சொற்களோடு உயிர்‌ 
முதன்மொழிகள்‌ சேர்ந்து இயலுதல்போலவே குற்றியலுகரவிற்றுச்‌ 
சொற்களோடும்‌ உயிர்முதன்மொழிகள்‌ சேர்ந்து இயலும்‌ என்பது 
பெறப்படும்‌. ஆசிரியர்‌, குற்றியலுகாவி ற்றுச்‌ சொற்களுக்கும்‌ (புள்ளி 
Domai’ என்னுஞ்‌ சூத்திரத்தில்‌ விதி கூறியகனானே, குற்றிய 
அகரவிருய சொற்களுக்குமுன்‌ உயிர்முதன்‌ மொழிகள்‌ புணர்தற்கு 
அங்காங்கு விதி கூறாராய்‌ விடுத்தார்‌ என அறிந்துகொள்க, 
இனி, குற்றியலுகாவிற்றுமொழிகளில்‌ இறுதியில்‌ நிற்பது உயி 
ராகலின்‌, அவ்வுயிரோடு வருமொழியின்‌ முதற்கண்‌ நிற்கும்‌ உயிர்‌ 
சேர்ந்து இயலும்‌ என்றல்‌ பொருந்தாது, 
குற்றியலுகரவீறு மெய்யோடு உயிர்‌ சேருதல்‌ முழையேயன்‌ றி 
இயல்பில்‌ மெய்மீறே உயிரோடு உயிர்‌ சேருதல்‌ முறையன்றாகவின்‌. 
என்பது. அன்றியும்‌, உயிரோடு உயிர்சேர்ம்து வழங்கு 
மாயின்‌, (மெய்‌, உயிர்‌ என்பன, உவமஅகு 
பெயராய்‌ வச்த காரணக்குறியல்லவாக வேண்டும்‌' எனின்‌, அசிரியர்‌, 
குற்றியலுகரவீ றுகளை உயிரீறுகளாகக்‌ கருதினால்லராகலின்‌, அக்குற்‌ 
றம்‌ நேராதென்க. அசிரியர்‌, குற்றுகரவி malar உயிரீறுகளாகக்‌ கரு இனா 
சல்லர்‌ என்பது எதனாற்‌ பெறுதும்‌ எனின்‌, மொழிகளின்‌ ஈற்றில்‌ 
நிற்கும்‌ உயிரெழுத்துக்களைக்‌ கூறுமிடத்தில்‌, 


(உச்ச காரம்‌ இருமொழிக்‌ குறித்தே? (மோமி. 42) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, சுவ்வீற்று மொழிகள்‌ இரண்டேயுள்ளன 


என்றும்‌, 
உப்ப காரம்‌ ஒன்றென மொழிப? (Gurig. 43) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, புவ்விற்றமொழி ஒன்றே உளது என்றும்‌ 
سی‎ ஒனற 


1. சன்‌, 164. உரை 


குற்றியலுகரம்‌ 28 
கூறினாராகலின்‌, முற்றகரவீற்றுமொழிகளையே உயிரீற்றுமொழி 


களாக எண்ணினார்‌ என்பதும்‌, ஆசு, ஈஞ்சு; உப்பு, கப்பு என்பன போன்ற 
குற்றியலுகரவீ.ற்றுமொழிகளை உயிரிற்றுமொழிகளாக எண்ணினால்‌ 
லர்‌ என்பதும்‌ புலனாகுமன்றே? ஆயின்‌, குற்தியலுகரவீ அகளை ஆசிரியர்‌ 
மெய்யீறுகள்‌ என்றும்‌ கூரூுமையின்‌, அவை மெய்யிறுகளும்‌ ஆகா ; 
பின்னை எவ்வாறு கொள்ளப்படும்‌ எனின்‌, ஆசிரியர்‌ மெய்மீருகக்‌ 
கொண்டுள்ளார்‌ எனப்‌ போதருகின்‌ றது. என்னையெனின்‌, கூறுவல்‌. 


மொழிமுதல்‌ வரும்‌ எழுத்துக்களின்‌ தொகையும்‌, மொழியிறுதி 
யில்‌ நிற்கும்‌ எழுத்துக்களின்‌ தொகையும்‌ கூறுமிடத்து, குற்றியலுக 
ரத்தைத்‌ தனியே எண்ணி, மொழிமுதல்‌ வரும்‌ எழுத்து இருபத்‌ 
இரண்டு என்றும்‌, மொழியிற்றில்‌ நிற்கும்‌ எழுத்து இருபத்துசான்‌ கு 
என்றும்‌ கூறிய ஆசிரியர்‌, 


“எல்லா மொழிக்கும்‌ இறுதியும்‌ முதலும்‌ 
மேய்யே உயிரேன்‌ کاو‎ ரியல? (புணரி, 1.) 


என்றதனான்‌, குற்றியலுகரத்தை மெய்‌, உயிர்‌ என்னும்‌ இரண்டனுள்‌ 
ஒன்றில்‌ அடக்கினார தல்‌ ஈன்கறியப்படூம்‌. ஆயின்‌, குற்நியலுகசத்தை 
உயிருள்‌ அடக்னொரோ, மெய்யுள்‌ அடக்கினாரோ எனின்‌, மெய்‌ 
யுள்‌ அடக்கினார்‌ எனவே தெரிகின்றது. என்னையெனின்‌, 


(அவற்றுள்‌ 
மெய்மீ றெல்லாம்‌ புள்ளியொடு நிலையல்‌? (புணரி. 2.) 


என்றும்‌, 
(குற்றிய லுகரமும்‌ அற்றென மொழிப? (புணரி. 8.) 


என்றும்‌ கூறியதனான்‌, குற்றுகரவிறுகளை மெய்யிற்றோட கொண்டமை 
அறியப்படும்‌. ஆசிரியர்‌ குற்நியலுகரவீறுகளை மெய்யீறுகளோடு 
கொண்டதனையும்‌, குற்றியலுகரவிறுகட்குமுன்‌ வரும்‌ உயிர்‌ (மெய்‌ 
மிற்றோடு சேர்க்து இயலுதல்போன்ற) அதனோடு சேர்ந்து இயலும்‌ 
என்று விதித்ததனையும்‌ ஆழ்ச்து ரோக்கன்‌, குற்றியலுகரவீ அகள்‌ 
மெய்யிறுகளேயாம்‌ என்பது புலனாகும்‌. 
குற்றியலுகரவிறுகள்‌ இயல்பில்‌ மெய்யீறுகளேயாகலின்‌ ஈற்றில்‌ 
நிற்கும்‌ வல்லெழுத்தின்‌ ஒலி கேட்போர்‌ செவிக்குப்‌ புலனாதல்‌ 
வேண்டி இதழ்‌ றிது குவித்து தலிக்கலாயினர்‌. அவ்வாறு ஒலிக்கு 
மிடத்‌ தம்‌ மெய்யெழுத்திற்கு உரிய அரைமா த்திரையள வே ஒலித்த 
லின்‌, ஆண்டு உகரவொலி அம்மேய்யேழுத்தினைத்‌ தேரிவிக்கும்‌ தணையே 
நிற்கின்றது என்பது அறியப்படும்‌. தானே வழியறிந்து ஈடத்தல்‌ 
இயலானாய்க்‌ கோலூன்றிச்‌ செல்லுங்‌ குருடன்‌, பிறனொருவனாடு 
சேர்ந்து செல்ல நேரின்‌ அப்பொழுது கோலை யூன்றிச்செல்லுதல்‌' 
வேண்டாதவாறுபோல, தாமாக நன்கொலித்தல்‌ இயலாமையின்‌ உயி 


24 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


ரின்‌ (உகரத்தின்‌) துணையைச்‌ சிறிது வேண்டிகின்‌ ற வல்லெழுத் தீ paar 
உயிர்முதன்‌ மொழிகளோடு சேர்ச்து இயலுமிடத்து, உயிரின்‌ (ears 
தின்‌) அணையை வேண்டாவாய்‌, வந்த உயிர்முதன்மொழிகளோடு 
இயல தல்‌ இயல்பே என்பது உய்த்துணரத்தக்கது. குற்றியலுகரவீ அக 
ளோடு உயிர்முதன்மொழிகள்‌ சேர்ந்தியலும்‌ என்று ஆசரியர்‌ கூறியது 
இக்கூறியவற்றான்‌ அமைவுடையதாதல்‌ போதரும்‌. 
தமிழ்மொழியில்‌, 
‘ GOW ماه‎ னயரல வழள என்னும்‌ 


அப்பதி னொன்றே புள்ளி யிறுதி? (Gorg. 45) 


என்ன்‌ திரத்தான்‌, மெல்லெழுத்துக்களுள்‌ ககரமொன்றும்‌, 
கச க்கள்‌! அளம்‌ சொற்களின்‌ இறுதியில்‌ நில்லா என அறி 
யப்பமென்றே? வல்லெழுத்துக்கள்‌ ஆறும்‌ மொழியின்‌ஈற்றில்‌ நில்லா 
மைக்கு அடி யாது P 

நாம்‌, ௩ம்‌ உடம்பினுள்நின்‌ ௮ மேலெழுந்து வரும்‌ வளியை காவின்‌ 
அடி இடை அனி முதலியவற்றால்‌ தடுத்து வெளிவிடிதலின்‌ வல்லெ 
முத்துக்கள்‌ பிறக்கின்றன. ஆகலின்‌, ஒருமொழியின்‌ இறுதியில்‌ 
வல்லெழுத்தை நிறுத்தி ஒலிக்கின்‌, கேட்போருக்கு அதன்‌ ஒலி ஈன்கு 
புலனாதல்‌ fg. அதனால்‌, மொழியினிறதியில்‌ நிற்கும்‌ வல்லெழுத்து 
இன்ன என நன்கு விளங்குதற்பொருட்டு அவ்வெழுத்‌ இற்கு உயிரி 
னொலியைச்‌ சிறிது உதவியாகக்‌ கொடுத்து ஒலிக்கலாயினர்‌. ஆகவே, 
வல்லெழுச்திறுகளெல்லாம்‌ உகாவீறுகளாக ஒலிப்பனவாயின, அவ்‌ 
ar ஒலிக்குமிடத்தில்‌ உகரம்‌, தனிக்குறிலை யடுத்த மெய்யெழுத்‌ 
தோககெடியவழித்‌ தன்மாத்திரை குறையாமலும்‌ பிற இடங்களில்‌ 
தன்மாத்திரை குறைர்தும்‌ ஒலித்தலின்‌, ௮௮) முறையே முற்றிய 
அகரம்‌ எனவும்‌ குற்றியலுகரம்‌ எனவும்‌ பெயர்‌ பெற்றது. 
உகரம்‌, தனிக்குறதிலை யடுத்த மெய்யோடு கூடியவிட த்தில்‌ தன்‌ 
அளபு குறையாமலும்‌, பிறவிடங்களில்‌ gor gor} குறைந்தும்‌ ஒலித்‌ 
தற்கு அடி. யாதோ எனின்‌, தனிக்குறிலை யடுத்த Par Sos ஒலிக்‌ 
கும்போழ்து முயற்சி குறைபடாமையும்‌, நெடிலின்‌ முன்னும்‌, இரண்டு 
முதலிய பல முத்துக்களின்‌ முன்னும்‌ ` வந்த உகரத்தை ஒலிக்கும்‌ 
போழ்து முயற்சி குறைபதெலுமேயாகும்‌ என்க. இவ்வாருதல்‌, ஒலி ' 
தால்முறைமைக்கு இயைபுடையதாதல்‌ அறிக. இவற்றால்‌ ஈகு, புகு, 
தொடு, விட, 2௮௮, இது, ௨௮, பெறு முதலிய ழூற்றுகரவிற்றுச்‌ 
சொற்களும்‌ நாகு, காடு, காது, ஆறு முதலிய குற்றுகாவீற்றுச்சொற் 
களும்‌ இயல்பில்‌ மெய்யிற்றுச்சொற்களே என்பது போதரும்‌. 

மொழிகளின்‌ ஈற்றில்‌ நிற்கும்‌ வல்லெழுத்துக்கள்‌ ஈன்‌ تج وم‎ 
பொருட்டு அவற்றோடு உயிரொலி ட்ட கன ற பப ہے‎ 


1. அகரம்‌ முதலிய FR sor ஒன்தன்பாவில்‌ ‘ê? என்னும்‌ விகுதியை 
ஆதிகாலச்‌ இத்‌ பெத்திருச்‌ கனவாகும்‌. Y سے‎ என்னுஞ்‌ சொல்லில்‌ உகரம்‌ 


ஈன்கு கேட்டல்‌ இல்லை? என்னும்‌ லீலாதிலகத்தாலும்‌ (3. 5. உரை) இஃது 
அறியப்படும்‌. 


குற்றியலுகரம்‌ 25 


தனிக்குறிலை யடுத்துநின்‌ ற ரகர மகரங்களும்‌ நன்கு ஒலித்தற்பொருட்ட 
அவற்றோடும்‌ உகர 8 சேர்த்து வழக்கலாயினர்‌. அதனால்‌, செந்‌ 
தமிழ்மொழியில்‌, தனிக்குறிலை யடூத்து ரகா மகரங்கள்‌ மெய்களாக 
ஒலித்தலாகா என்று அறுதிசெய்தனர்‌, 1 

“அவற்றுள்‌ 

reir மகாரம்‌ GAMO nar’ (மோமி. 16.) 
என்னுஞ்‌ சூத்திரம்‌ காண்க. இது நிற்க, 

ஆசீரியர்தொல்காப்பியனார்காலத்தில்‌, ஏழ்‌ என்னு மெய்யீரூக 
வழங்கிய சொல்‌, பிற்காலத்தில்‌ ஏழு என்று உயிரிறுக வழங்னெ தனால்‌, 
ஈன்னூலார்‌ உயிரீற்றதாகக்கொண்டு விதி கூறினார்‌. இவ்வாறே பண்‌ 
டைக்காலத்தில்‌, மெய்யீற்றவாக வழங்க சொற்களெல்லாம்‌ பிற 
காலத்தில்‌ உயிர றாய்‌ வழக்குவன வாயின . 


9-5 سے‎ உரினு (உறிஞ்சு) 
பொருநீ سب‎ பொருநு (பொரும்‌ து) 
திரும்‌ — திருமு (திரும்பு) 

உண سے‎ உண்ணு 

தின்‌ — தின்னு 

பார்‌ سے‎ பாந 

கில்‌ سب‎ நில்லு 

வவ்‌ — awaj 

வாம்‌ سے‎ வாழ 

அன்‌ سے‎ அள்ளு 


என்பன காண்க. யகரவீற்றுப்‌ பெயர்ச்சொற்கள்‌ இகரவீஞய்‌, காய்‌ - 
காயி, தான்‌ - தாயி, பாய்‌ = பாயி என்று வழங்குதல்‌ அறிக. ண, ன, ர, 
ல, رها‎ ள ஈற்றுப்‌ (பகுதிகளேயன் நி அவ்வீற்றுப்‌) பெயர்ச்சொற்களும்‌ 
உகரம்‌ பெற்று வழங்குகின்றன. 


மண்‌ سے‎ மண்ணு 
மீன்‌ بسن‎ மீனு 
நார்‌ سے‎ சாரு 
பல்‌ سب‎ பல்லு 
எள்‌ سب‎ எள்ள 


என்பனபோல்பவை காண்க. இவற்றால்‌, மகரவிறுஓன்று ஒழிய மற்‌ 
றைய மெய்யீற்றுச்சொற்களெல்லாம்‌ உகரம்‌ பெற்று வழக்கில்‌ வழங்கு 
தல்‌ புலனாகும்‌. ஆயின்‌, wares Hine Ow உகரம்‌ பெறோதஅ என்னை 
எனின்‌, மகரம்‌, இதழ்கள்‌ உறப்‌ பிறப்பதாகலின்‌, இதழ்கள்‌ குவியப்‌ 
பிறப்பதாயெ உகரத்தைப்‌ Cussler ற என்க.” இவற்றால்‌, செந்தமி 
பில்‌ மெய்யிற்றவாக வழங்கிய மெல்லெழுத்து இடையெழுத்தீற்றுச்‌ 

1. இவ்வுண்மை பிறிதொருகட்டுரையில்‌ விளச்சப்படும்‌. 

2. தெலுங்கர்‌, மகரவீற்றோடும்‌ உகரம்‌ சேர்த்து, வனழ, Sop, BET 
னழ என்று வழங்குகின்றனர்‌. 

4 


26 இல இலக்கணக்கட்டுரைகள்‌ 


சொற்களையும்‌ அவ்வாறே வழங்குதல்‌ இயலாமையின்‌, அவற்றோமி்‌ 
உகரம்‌ சேர்த்துப்‌ பிற்காலத்தவர்‌ வழங்கலா யினர்‌ என்பது புலனாகும்‌, 
ஆகவே, இக்காலத்தில்‌ உகாவீறாக வழங்கும்‌ இச்சொ ற்களெல்லாம்‌ 
செர்தமிழ்மொஹறியில்‌ மெய்யீற்றுச்சொற்களாதல்போலவே, செச்தமி 
Ya குற்றியலுகாவி.ற்றவாக வழங்கிய சொற்களும்‌ பழந்தமிழில்‌ மெய்‌ 
மீற்றுச்சொற்களே என்று உய்த்‌தணர் தல்‌ கூமெ. 

வடமொழியில்‌ ஒன்‌ நற்கு மேற்பட்ட மெய்யெழுத்துக்களை uF D 
நிலுடைய சொற்களைச்‌ சொல்லுகையில்‌ ஈற்௮மெய்யெழுத்தினை 
ஒலிக்காதே விடுத்தல்வேண்டும்‌ என்று பாணினி விதித்திராக்கன்றார்‌ 
்‌ஸம்யோகாக்தஸ்ய Gouri” (பாணி. 8.2. 28). ஸ.ம்யோகாந்த லோ பம்‌ 
இல்லாதனவாயெ ஆம்லைம்‌, ஜர்மன்‌ முதலாய மொழிகளிலும்‌ ஈற்று 
மெய்யெழுத்து ஈன்கு ஒலித்தல்‌ இல்லை. திராவிடமொழிகளிலோ, 
ஈற்றமெய்யெழுத்தினையும்‌ சன்கு ஒலித்தல்‌ வேண்டும்‌ என்பத 
நியமம்‌. அப்பொழு, தனிமெய்யெழுத் தினை ஒலித்து நிறத்தவேண்‌ 
Osa ஆ௫ன்றது. அவ்வாறு ஒலிக்கும்போழ்து அம்மெய்யெழுத்தில்‌ 
ஓர்‌உயிரொலி ஊர்ந்துவாராதே Aum gp இல்லை; அங்கு ஊர்ந்த 
வத்த உயிரே குற்றியலுகரம்‌'* என்று கேரளபாணினீய ஆசரியர்‌, 
பெருந்தகை, ஏ. ஆர்‌. ராஜராஜவர்மகோயில்தம்பிரானவர்கள்‌ எம்‌, 
ஏ. எழுஇயிருப்பது ஈண்டைக்கு அறியத்தகும்‌. 

(இராவிடமொழியில்‌ குறியஉகரம்‌ மிக மெல்லியதும்‌ மிகத்‌ 
தெள்ளியஅமா yaga. இது, முக்கியமாகச்‌ சொற்களினீற்றில்‌ ஒலி 
நன்கு கேட்டற்பொருட்டுச்‌ சேர்க்கப்பட்டது. தெலுங்கில்‌ சொற்‌ 
களினீற்றில்‌ உயிசெழுத்தே இருக்கும்‌. மெய்யிற்றுச்சொற்களி af û 
றில்‌ இவ்வானு உகரஉயிசெழுத்துச்‌ சேர்க்கப்படும்‌. வடசொற்களுக்‌ 
கும்‌ இங்கனம்‌ சேர்த்தல்‌ உண்‌; மகரவீற்று அஃறிணைப்பெயர்கட்‌ 
கும்‌ உகாஞ்‌ சேர்‌ த்தல்‌ வழக்கு. கன்னடமொழியில்‌ அகரவிற்றுச்சொற் 
களுக்கும்‌ உகரஞ்‌ சேர்த்தல்‌ உண்டு, பல - பலவு; லெ - கெலவு என 
வரும்‌. தமிழிலும்‌ மெய்யீற்றோடு உகாஞ்‌ சேர்த்தல்‌ உளது. தமிழர்‌ 
கட்குக்‌,ச்‌, ட்‌, தப்‌, ற்‌ என்னும்‌ வல்லெழுத்துக்களை உயிரெழுத்தின்‌ 
உதவியின்‌ றி ஒலித்தல்‌ இயலாமையின்‌ அவற்றோடு wares சேர்த்த 
ஒலித்தனர்‌. இவ்வுகரம்‌, பெரும்பாலானவிடங்களில்‌ ரெட்டெழுத்தின்‌ 
நான்கிலொருகூறளவு (அரைமாத்திரையளவு) ஒலிக்கும்‌ என்று 
இலக்கண நூலார்‌ ௮றுதியிட்ளெளனர்‌. மலையாளமொழியில்‌ இவ்வுக 
சத்திற்‌ கீடாகச்‌ லெசமயங்களில்‌ அகரம்‌ இட்டு எழுதுதல்‌ உண்டு, 
அதனால்‌, வரிவடிவினையே முக்யெமாகக்‌ கொள்கின்ற அயல்காட்டவர்‌ 
அகரமாகக்‌ கருதுகின்றனர்‌ என்று டாக்டர்‌ குண்டர்ட்‌ கூறுகின்‌ றனர்‌. 
வடமலையாளத்தவர்‌ இவ கரத்தை மிகக்‌ குறுக்க ஒலித்து, எழும்‌ 
போது புள்ளி இடுகின்றனர்‌. 

(மெய்யிற்றுச்சொற்களுக்குமுன்‌ ௮காமோ உகரமோ வத்து 
சேருமிடத்து அம்மெய்யெழுத்து இசட்டிக்கும்‌. வடமொழிச்சொற் 
களிலும்‌ இவ்வாறே ஆகும்‌, வாக்‌ - வாக்கு என்பது காண்க. சொல்‌ 
லின்‌ இடையிலும்‌ உகரம்‌ வரின்‌ மெய்யெழுத்து இரட்டித்தல்‌ உண்டு, 


1. கே ரளபாணினீயம்‌. கான்காவதுபஇப்பு, பக்கம்‌, 98, 


குற்றியலுகரம்‌ 27 


அத்வைதம்‌ = அத்துவைதம்‌ என வரும்‌. உலகவழக்கில்‌ வல்லெழுத்‌ 
அக்களிற்பேோலவே ஏனைய மெல்லெழுத்து இடையெழுத்துக்களிலும்‌ 
உகானஞ்‌ சேர்ந்து வரும்‌. பழையசெய்யுட்களில்‌ வல்லெழுத்‌அக்களில்‌ 
மட்டுமன்றி, லகரத்தோடும்‌ உகரஞ்‌ சேர்ந்து ab AM gl. சொல்‌ 
சொல்லு என வரும்‌. இவ்வழக்கு இச்‌ தயூசோப்பியயாஷைகளில்‌ 
இல்லை!” என்ன டாக்டர்‌ கால்ட்வெல்‌ எழுதியிருப்பதுவும்‌ எண்டு 
நோக்கத்‌ தக்கது. 

மலையாளதேசத்தில்‌ தென்னாட்டவர்‌ குற்றியலுகரவீற்றுச்சொற் 
களை உகாலீறாகவே எழுதி, அவை உண்மையில்‌ மெய்யீற்றனவே என்‌ 
பதை அறிவித்தற்பொருட்டு, அக்‌ குற்றியலுகரத்தின்மேல்‌ புள்ளி 
(அர்த்தசந்த்ரசன்ன ம்‌) இூகின்றனர்‌. தமிழ்மொழியிலும்‌ குற்றிய 
அகரவிற்றுச்சொற்களில்‌ அவ்வுகரத்திற்குப்‌ புள்ளியிடுதல்‌ பண்டு 
வழக்காறு யிருந்தது. அது, 

£மெய்மீ றெல்லாம்‌ புள்ளியோடூ நிலையல்‌” (புணரி. 2) 


(குற்றிய லுகரமும்‌ அற்றேன மொழிப? (புணர்‌. 8) 


oor cos தொல்காப்பியச்சூத்திரங்களால்‌ அறியப்படும்‌. மயிலைநாதர்‌, 


(தொல்லை வடிவின எல்லா எழுத்‌ அம்‌ஆண்டு,.. புள்ளி? (நன்‌. crip ë8. 48) 


என்னுஞ்‌ சூத்திரத்தின்‌ உரையில்‌, (ஆண்டு என்ற மிகையானே, தாது, 
வது என்றற்றொடக்கத்‌அ ஆரியமொழிகளும்‌, எட்டு, கொட்டு என்றற்‌ 
றொடக்கத்துப்‌ பொதுமொழிகளும்‌, குன்றியாது, நாடியாது, எட்டி 
هرن‎ g1 என்றற்றொடக்கத்துப்‌ புணர்மொழிப்‌ பொருள்வேறு 
பாடகளும்‌ அறிதற்பொருட்டுக்‌ குற்றுகரக்‌ குற்நிகரங்களுக்குமேற்‌ புள்ளி 
கொடுூப்பாரும்‌ உளர்‌ எனக்‌ கொள்க' என்னு எழுதியிருத்தலின்‌, அவர்‌ 
காலத்திலும்‌ அவ்வழக்கு இருந்தத என்பது போதரும்‌. 

மலையாளத்தில்‌ வடபாலிருப்பவர்‌, குற்றியலுகரவிற்றன என்‌ 
னுஞ்‌ சொற்கள்‌ மெய்யிற்றனவேயாதலின்‌, அவற்றோடு உகரத்தைச்‌ 
சேர்த்து வழங்குதல்‌ மூறைமையன்று என்றும்‌, முதலெழுத்தாகிய 
அகரத்தைச்‌ சேர்த்து ஒலித்தலே அமையும்‌ என்றும்‌ கொண்டு, 
அவற்றை அகரவீற்றவாக ஒலித்த, அவ்வாறே எழுதனெ றனர்‌. 
ஆயினும்‌, அவற்றின்‌ உண்மை விளங்குதற்பொருட்டு, அவ்‌ அகரவுயிர்‌ 
ஏறிய மெய்யின்மேல்‌ அரைப்புள்ளி யிகன்றனர்‌. 


தேன்மலையாள த்தில்‌ வடமலையான த்தில்‌ 
U U 
வீடு مسد‎ வீட 
0 U 
சாது — காத 
U U 
ஆறு بے‎ ஆற 


1, கால்ட்வெல்‌ இலக்கணம்‌, பக்கம்‌, 134, 185, 


28 சில இலக்கணக்கட்டுரை கள்‌ 


என்று எழுதுதல்‌ காண்க. 
தமிழில்‌ கூற்தியலுகரவிற்றவாய்‌ வழங்குஞ்‌ சொற்களுட்பல, 


தெலுங்குமொழியில்‌ அகரவீ ற்றவாய வழங்குதல்‌ ஈண்டைக்கு நோக்கத்‌ 
தகும்‌. 


தமிழ்‌ | தெலுங்க 

ஆட்டு (விளையாட்ட) ஆட்ட 

சுருட்டு — சுட்ட 

(மரக்‌) கொம்பு ہے‎ கொம்ம 

ஊற்று — ஊ(ட்‌)ட 

புற்று سب‎ புட்ட 

குன்று — கொண்ட 

என்று مسب‎ எண்ட (வெயில்‌) 


என்பனபோல்பவை காண்க. தமிழிலும்‌ தென்மலையாளத்திலும்‌ 
உகரவீற்றவாகவும்‌, வடமலையாளத்திலும்‌ தெலுங்கிலும்‌ yara ற்ற 
வாகவும்‌ வழங்குதலின்‌, இச்சொற்கள்‌, இயல்பில்‌ மெய்யீற்றனவே 
என்பது தெளிவாகும்‌, 

வல்லெழுத்துக்களை மொழிகளின்‌ ஈற்றில்‌ நிறுத்தி ஒலித்தல்‌ 
இயலாமையின்‌ உகாஞ்‌ சேர்த்து வழங்யெ வழக்கத்தான்‌, வடமொழி 
முதலிய பிறமொழிகளில்‌ மெய்மீற்றவாய்‌ வழங்குஞ்‌ சொற்களிலும்‌ 
உகாஞ்‌ சேர்த்தே ராம்‌ வழங்குகின்றோம்‌. 


திக்‌ — G45 

வாக்‌ வாக்க 

விராட்‌ — விராட்டூ 

மருத்‌ یم‎ மருத்து 

மனஸ்‌ — ما‎ 65 ۲ 

லேட்‌ றக்‌ லைட்டு 
கவர்ன்மெண்ட்‌ سب‎ கவர்ன்மெண்டு 
(B) புக்‌ سب‎ புக்கு 


முதலியன காண்க. இனி, வல்லெழுத்துமெய்யீற்றுச்சொற்களிற்‌ 
சேர்ந்‌ துவந்த உகரம்‌, குற்றியலுகரம்‌ என வழங்குதல்போலவே, ஏனை 
மெல்லெழுத்து இடையெழுத்துமெய்யீறுகளைச்‌ சார்ச்‌, மண்ணு, 
ஆணு, பொன்னு, தேனு, செல்லு, பாலு, எள்ளு, தேளு என வரும்‌ 
உகரமும்‌ குற்றியலுகரம்‌ எனக்‌ கொள்ளுதல்‌ அமைவுடையதாகும்‌, 
ஆயின்‌, அவற்றை முற்றியலுகரம்‌ என்று Qaror Aar றனர்‌. 
குத்தியலுகரவிற்றுச்சொன்முன்‌ யகரம்‌ வரின்‌, அண்டு உகரம்‌ 

கெட, இகரம்‌ தோன்றுதலானும்‌, குற்துகாவீ marr மெய்யிறுகளே 
என்பது உயத்தணர்தல்‌ கூடும்‌. எங்கன மெனின்‌, 

*தன்னொழி மேய்ம்ழன்‌ யவ்வ்ரின்‌ இகரம்‌ 

அன்னும்‌ என்று துணிஈரும்‌ உளரே? - (நன்‌. மேய்‌. 8) 


என்பதனால்‌, மெய்யீறுகளுக்குமுன்‌ யகரமுதன்மோழி வரின்‌, ஆண்டு 


குற்றியலுகரம்‌ 29 


இகரம்‌ தோன்றுதல்‌ அறியப்படும்‌. அவ்வாறே, கசூற்றுகரவிற்றின்‌ 
முன்னும்‌ யகாமுதன்மொழி வரின்‌, அண்டு இகாம்‌ தோன்றுத 
லின்‌, அக்‌ குற்றியலுகரவீ றும்‌ மெய்யிறேயாகும்‌ என ei g தூணர் தல்‌ 
கூடுமன்றே? இத்‌ சகையவிடல்களிற்‌ கேட்கும்‌ இகரவொலி, wars 
தினால்‌ உண்டாவதே என்பது அணித்தறிதற்பாலது. 

இனி, வல்லுகரவீற்று வினைப்பகுஇகளும்‌ மெய்யிற்றுப்பகுதி 


களே என்பதும்‌ உய்த்தணர் தல்‌ கூடும்‌. எங்கன மெனின்‌, கூறுவல்‌. 


தமிழ்மொழியில்‌, இறந்தகாலத்தைக்‌ குறிப்பது இகரமும்‌ அவ்வு 
மாகும்‌. துவ்வை, த்‌ எனினும்‌ அமையும்‌. ஆயின்‌, ஈன்னாலார்‌, 
£தடறவொற்‌ நின்னே ஐம்பால்‌ மூவிடத்‌ 
திறந்த காலர்‌ தருர்தொழி லிடைநிலை? (பதவி. 15.) 


என்று, தகரமெய்யே யன்‌ றி, டகர றகர மெய்களையும்‌ உடன்‌ எண்ணி 
னாராலெனின்‌, தகரவொற்றே மேல்நின்ற மெய்யெழுத்தினை கோக்க, 
டகரவொற்றாகவும்‌ றகரவொற்றாகவும்‌ திரிதலின்‌, அவ்‌ விரண்டீமெய்‌ 
களையும்‌ கூறுதல்‌ வேண்டா என அறிக, 

கண்டான்‌ _— (கண்‌ -- தீ 4 ஆன) 

என்றான்‌ — (என்‌ + ق‎ + ஆன்‌) 
என்பவற்றில்‌, தகரமெய்யே இடைநிலை என்றும்‌, அது, மேல்நின்ற 
மெய்யெழுத்தினை நோக்கித்‌ திரிர்தது என்றும்‌ கொள்ளுதல்‌ அமைதி 
யாகுமன்றே? இவ்வுண்மையை, 

‘SMa குற்றிய லுகர விற்ற? (நன்‌. வினை. 9.) 
என்னுஞ்‌ சூத்திரத்தின்‌ உரையில்‌, (துவ்விகுதி, தன்‌ முன்னின்ற 
எழுத்து நோக்கி றுவ்விகுதியாய்த்‌ திரிந்ததெனினும்‌ அமையுமா தலா 
னும்‌, டூவ்விகுதி.........துவ்விகுதி திரிந்தது எனினும்‌ அமையுமாக 
லானும்‌ அவ்விகுதியின்பிற்‌ கூறப்பட்டன” என்று சங்கரஈமச்சிவாயப்‌ 
புலவர்‌ எழுதியிருப்பது வலியுறுத்தும்‌, நிற்க. 

டகர par மெய்கள்‌ இறந்தகால இடைநிலைகளாக வருதற்கு 


உதாரணமாக, ம யமிலைகா தர்‌, 


விட்டான்‌, விட்டாள்‌... ...விட்டீர்‌ 
உற்றான்‌, உற்றாள்‌......... உற்றீர்‌ 
என்பவற்றைக்‌ காட்டினார்‌. விட்டான்‌ (விடி்ட்‌ ஆன்‌), உற்றான்‌ 
(உறு + ஆன்‌) என்பவற்றில்‌ முறையே டகர றகர மெய்களை இடை 
நிலைகளாகக்‌ கூறுதல்‌ அமைதியன்று எனக்‌ கருதிப்போலும்‌ சங்கர 
ஈமச்வொயர்‌, தமத உரையில்‌, (தொட்டான்‌, விட்டான்‌, உற்றான்‌, பெற்‌ 
ரன்‌, புக்கான்‌, நக்கான்‌ என்பன au D 7 இடைரிலையின்றி முதனிலை 
விகாரமாய்‌ இறந்தகாலங்‌ காட்டின' என்று எழுதினார்‌. ஆகலின்‌, 
இக்காலத்தவர்‌ விடு, உறு முதலிய பகுதிகளில்‌ ஒற்று இரட்டித்து 
இறந்தகால காட்டிற்று என்கின்றனர்‌. இவற்றின்‌ உண்மைக்‌ 
தன்மை யாது என கோக்குதும்‌: 


30 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


மிழில்‌ ந்தகாலத்தைக்‌ குறிப்பது இ, அல்லது து, என்று 
மேலே க பனகன, ன லு இராவிடமொழிகளிலும்‌ ` இவையே 
யுள்ளன, ஆகலின்‌, விட்டான்‌ உற்றான்‌ என்பனபோல்பவற்றில்‌ 
இவ்‌ வீரண்டனுள்‌ ஒன்றே வர்திருத்தல்‌ வேண்டும்‌. அது, யாது 
எனகோக்கன்‌, துவ்வே எனப்‌ புலனாகும்‌. யாங்கன மெனின்‌, விடு, 
தொடு, உறு, பெறு என்னுந்தொடக்க த்த வல்லகரவிற்றுப்பகுதிகள்‌ 
இயல்பில்‌ மெய்யிற்றவேயாகலின்‌ சொல்லாந்‌ தன்மையில்‌ பிறஉறுப்‌ 
புக்களோடு புணரும்வழி, (உகரமின்‌ தி?) மெய்மிற்றவாயே நிற்கும்‌. 
ஆகலின்‌, 


(விடி) விட்‌ + سے‎ (ê) + ஆன்‌ = விட்டான்‌ 
(தொட) தொட்‌ + سے‎ + ஆன்‌ = தொட்டான்‌ 
(உறு) உற்‌ ஆது + ஆன்‌ = உற்றான்‌ 
(Qu =) பெற்‌ + g + அன்‌ = பெற்றான்‌ 


என்று அமையும்‌. இச்சொற்களில்‌ அவ்வே(த்‌) இறந்தகாலம்‌ காட்டி 
னமை அறிக. விட்‌, தொட்‌ என மெய்யிறாயன்றி விடி, தொடு 
என உயிரீறாய்‌ நிலைத்தபின்‌ அமைந்த சொற்கள்‌ விடுத்தான்‌, தொடுத்‌ 
தான்‌ என்பன. இம்முறையில்‌, கொடுத்தான்‌ என்பதன்‌ பழைய 
சொல்‌ கொட்டான்‌ என்ப தாகும்‌. அச்சொல்‌ தமிழ்மொழியில்‌ 
இல்லை; ஆயினும்‌, கன்னடத்தில்‌ உளது. கன்னடத்தில்‌, விட்டான்‌ 
தொட்டான்‌ கொட்டான்‌ என்பனவேயன்றி, விடுத்தான்‌ தொடுத்‌ 
தான்‌ கொடுத்தான்‌ என்பன இல்லை. இக்கூறியவற்றால்‌, விட்டான்‌ 
தொட்டான்‌ என்பனபோல்பவையே தொன்மைய என்பது விளங்கும்‌. 

இனி,புக்கான்‌ நக்கான்‌ என்‌ பன போல்பவை எவ்வா அ அமைந்தன 
வோ எனின்‌, அவையும்‌ புகு, 5 என்பவற்றின்‌ தொன்மையவாயெ 
புக்‌ நக்‌ என்பவற்றோடு து(த்‌) இடைகிலையும்‌ ஆன்விகுஇயும்‌ لے‎ ê gn 


அமைர்தனவேயாம்‌ என்க. 


புக்‌ (த்‌) + ஆன்‌ புக்கான்‌ 
5 5 د‎ து --அன்‌ சக்கான்‌ 


crest poor. இவ்வுண்மை, 


4 “கிருதம்‌ சசடதபங்கள 
பரத தகாரக்கெ பூர்வரூபம தக்கும்‌? (கரீணடக பரப்‌ தமணிதரீப்‌. 252.) 


5 கசடதபேப்யோ தஸ்ய பூர்வரூபம்‌? (கர்டைக பாஷாபூஷ. 288.) 


1. தெலுங்கில்‌ இகரம்மட்டுமே உளது. 

2. விடு முதலிய பகுதிகளில்‌ உகரம்‌ கெடும்‌ என்பது மயிலைநாதர்கருத்‌ 
தாதல்‌, அவர்‌ காட்டிய உதாரணங்களால்‌ அறியலாகும்‌. 

8. கன்னடத்தில்‌, கொட்டன்‌ கசொட்டள்‌ கொட்டர்‌ என்னும்‌ 
தொடக்கத்தவாய்‌ வழங்கும்‌. 

A. கசடதபக்களுக்குமுன்‌ வருந்‌ தகாரத்திற்கு உண்மையில்‌ பூர்வா 

க்ஷரங்களின்‌ உருவம்‌ வரும்‌. 
9. க௫௪டதபக்களுக்குமுன்‌ வரும்‌ தீகாரத்திற்குப்‌ பூர்வருபம்‌ வரும்‌, 


குற்றியலுகரம்‌ 51 


என்னுஞ்‌ சூத்திரங்களாலும்‌, ஸாப்தமணிதர்ப்பணத்தின்‌ ஆசிரியர்‌, 


=YS+ அர்‌)‏ با)س 7و وبا 
Bê + த + அர்‌)‏ - یعج)- و ذ و 


என்றும்‌, 

1 பச்சா (பசு பச்‌. த அர்‌) = பகுத்தார்‌ 
என்றும்‌, 

தொட்டர்‌-—(தொடு ௨ Qasr +s+ அர்‌) 

பிட்டர்‌ (பிட பிட்‌ +454 அர்‌) - விட்டார்‌. 
என்றும்‌, 


திப்பர்‌--(சபு- ام + نم‎ அர்‌) தபு கெடு, 
என்றும்‌ காட்டிய உதாரணங்களாலும்‌ அறியப்படும்‌. 


கேரளபாணினீயம்‌ என்னுஞ்‌ இறந்தஇலக்கண நாலில்‌, தனிக்‌ 
குறில்மட்மேயா யிருப்பதொரு பகுதி ககாரத்திலோ بی بے‎ 
டகாரத்திலோ இஅவதாயின்‌, அதற்கும்‌ அவ்விகுதியே. அந்தத்‌ அவ்‌ 
விகுதியின்‌ தகாரம்‌, SETT pars டகாரங்களில்‌ லயித்து, அவை இரட்‌ 
டத்ததன்‌ பயனைச்‌ செய்யும்‌” என்று விதித்து, 


புக்‌ + g= புக்கு 
மிக்‌ + து = மிக்கு 
தீக்‌ + g= தீக்கு 
பெத்‌ +g = பெற்று 
அற + س‎ = அற்றது 
இட்‌ +9 = இட்‌ 


என்று உதாரணம்‌ காட்டப்பட்ளே ௮, 


வ்யாகரணமித்ரம்‌ என்னும்‌ மலையாளவியாகரண கலில்‌, ar amr rapt 
amsrevar தாஅச்சனின்‌. இஅதயில்‌, கூ, டு, ௮ என்பவை அவ்விகுதி 
யோடு Garig முறையே, க்கு, ட்ட, ற்ற என்று மாறும்‌” (காலப்ர 
கரணம்‌. 5) என்று விதிகூறி, 


புகு te = புக்‌ + G = புக்கு 
மிகு +a = மிக்‌ + கு. = மிக்கு 
8பெடு- த = பெட்‌ + ۵ = பெட்டு 
பெறு + தூ பெற்‌ + س‎ = பெற்று 
அறு + D= அத்‌ + B= ADD 


என்று இவ்வாறு, பிரித்துக்‌ கூட்டி எழுதி உதாஹரித்திருப்பதும்‌ 
இதனை வலியுறுத்தும்‌. 
1. பசுபகு. எண்டு, ககரத்திற்குக்‌ கன்னடத்தில்‌ சகரம்‌ ae gor gy. 
2. சே ரளபாணினீ. கு. 99. 
8. பெ படு, முதல்‌ அகரம்‌ எகரமா யுளது. 


32 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


இக்‌ கூறியவற்றால்‌, நாம்‌ முற்றுகாம்‌ என்று கொள்கின்ற வல்லு 
கரவிறுகளும்‌ பண்டு மெய்யிறுகளே என்பது நன்குவிளங்கும்‌. இதனை 
அறுஇயிடுதற்கு வேண்டியே இத்துணையும்‌ ஈண்டு எழுதப்பட்டது. 
தன்வினைப்பகுதிகளைப்‌ பிறவினைப்பகுதிக ளாக்குதற்கும்‌ துவ்வே 


வருகின்‌ றது. யாங்கன மெனின்‌, 


ஆகு = ஆக்‌ + g= ஆக்கு 
போகு = போக்‌ + سے‎ = போக்கு 
ஆடு = அட்‌ + g= ஆடி 
1 و وی‎ = ஆற்‌ + سے‎ = ஆற்று 
மாறு = و رص‎ + அ = மாதிறி 
ஏறு سے‎ ஏதி து = ஏற்று 


என்று ௮அமைவுறும்‌. இவ்வாறே ஆயிற்று, உருட்டு என்பவற்றிலும்‌ 
அவ்விகுதியே Gaii அ. இவற்றால்‌, ஆக்கு ஆட்டு ஆற்று முதலி 
யன ஒற்றுஇரட்டித்துப்‌ பிறவினையாயவை என்றது, இளைஞர்‌ எளிதின்‌ 
அறிதற்பொருட்டுக்‌ கூறியதாகுமேயன்‌ றி, உண்மையாத லரிது. 

“திராவிட சப்த தத்வம்‌' என்னும்‌ நூலிலும்‌, பகுதியோடு அ 
சேர்ந்து பிறவினைப்பகுதி யானெறஅ என்று கூறப்பட்ளே த. 

குடு று ஈற்றிலுள்ள பகுதிகளுக்குமுன்‌ அவ்விகுதி வந்தால்‌ 
L1G BuF 0 201 உகரம்‌ கெடத்‌ அவ்விகுதியின்‌ தகரம்‌, ககர டகர நகரங்‌ 
களாய்த்‌ திரியும்‌”. ((இறந்தகாலவிகுதியாயெ தகரம்‌, Go mo ஈற்றுப்‌ 
பகுதிகளுக்குமுன்‌ வர, க்‌ - ட்‌.- ற்‌ என்னும்‌ எழுத்துக்களாய்த்‌ இரி 
வதைப்‌ பார்க்க”) 


“விலகு + 


ga + و‎ = ஆட்‌ +H = ஆட்‌ படு = ஆட்டு 
BP + இன ஆறி + و‎ ஆற்‌ ஆறு ஆற்று 
ஓடு ஓட்டு ஊறு ஊற்று 
சாடு சாட்டு தேறு தேற்று 
கூடு கூட்டு மாறு மாற்று 
வாடு வாட்டு GIG குறுக்கு 
போகு போக்கு ஒழுகு ஒழுக்கு 
BS ஆக்கு முடுகு முடுக்கு? 


சான்பன காண்க. 


இவ்வாறே, போக்கு பேச்சு. பாட்டு எழுத்து ஊற்று முதலிய 


பெயர்ச்சொற்களும்‌ பகுதியோடு அவ்விகுதி சேர்ச்தமைக்கனவே 
யாகும்‌. ஏன்னையெனின்‌, 


1, 2. தெலுங்கல்‌ இவை சுவ்வோடூ சேர்க்‌ தஆனறுசு, ஆர்சு; மாறுசு, 
மார்சு என்று பிதவினைப்பகுஇி யான்‌ per. سب‎ துவ்வின்‌ Aur Gib. 
8. திராவிட சப்த தத்வம்‌. பக்கம்‌. 141, 2. 


குற்றியலுகரம்‌ 38 


போகு + g = போக்‌ + g = போச்‌ + கு = போக்கு 
பேசு + g = பேச்‌ + g = பேச்‌ + æ = பேச்சு 
பாடு + g= பாம்‌ + g= பாம்‌ + Ô = பாட்‌ 
எழுது + அ = எழுத்‌ + து = எழுத்‌ + H எழுத்து 
ஊறு + g= ஊற து. ஊறு + HP = ஊற்று 
என்றாதல்‌ காண்க. இவை, 

போகுவது — போச்கு 

பேசுவது — பேச்சு 

பாவெது — பாட்டு 

எழுதுவது — எழுத்து 

ஊறுவது سب‎ ஊற்று 


என்று பொருள்படுதலின்‌, முதனிலைகளோடு அவ்விகுதி சேர்க்‌ 
அளஅ என்றல்‌ அறியப்படும்‌. 


ஆயின்‌, (எழுதப்பவெது என்னும்‌ பொருட்கண்‌ எழுது என்னும்‌ 
முதனிலையுரிச்சொல்லின்‌ முன்னர்ச்‌ செயப்படுபொருண்மை உணர்த்‌ 
தும்‌ ஐகாரவிகுதி புணர்ந்து......... அவ்‌ வைகாரம்‌ கெட்டு, கெட்ட 
வழித்‌ தகரம்‌ இரட்டித்து எழுத்து என முடிச்தது' (பக்‌. 81) என்று 
சிவஞான முனிவர்‌ கூறினாராகலின்‌, எழுது என்னும்‌ பகுதியோடு 
அவவிகுதி Geri gs எழுத்து என்‌ ரேயிற்று என்றல்‌ பொருக்காதால்‌ 
எனின்‌, செயப்படுபொருளை யுணர்த்துதற்கு எண்டு ஐகாரமே வரும்‌ 
என்று அ£லாசிரியர்‌௪ வரும்‌ கூறிற்றிலராகலானும்‌, அவ்வாறு ஜகாரமே 
புணர்ர்தது என்னு கொள்ளினும்‌ அது கெடுதற்கு ஏதுவொன்றணம்‌ 
இன்மையானும்‌, ௮௮ கெட்டவழித்‌ தகரம்‌ இரட்டுதற்கு யாதொரு 
நியாயமும்‌ அறியப்படாமையானும்‌, موس ری‎ எழுத்து என்‌ 
னும்‌ பொருளில்‌ அவ்விகுதி வர்தது என்றலே அமைதியாகத்‌ தோன்‌ 
அதலானும்‌, வடமொழியிலும்‌ செயப்ப¢பொருண்மை உணர்த்து 
தற்கு 26த' வவிகுதியே பெரும்பாலும்‌ வருதலானும்‌, எழு, பாடு 
என்பனமுதலிய முதனிலைகளோடு அவ்விகுதி சேர்ந்து எழுத்து, 
பாட்டு என்பன முதலிய சொற்கள்‌ அமைந்தன என்று கோடலே 
அமைவுடையதாகும்‌. இயற்றமிழ்ப்பெரும்புலவர்‌ அ.ரசஞ்சண்முகனார்‌, 
தமது $தொல்காப்பியப்பா யிரவிருத்தியில்‌, சிவஞானமுனிவர்‌ கூற்‌ 
அப்‌ பொருக்தாமையினை விளக்கிக்கூறியிருத்தல்‌ கண்டுகொள்க, 


இனி, கூட்டரவு தேற்றரவு என்னுஞ்‌ சொற்களை, முறையே கூட 
அரவு, தேற அரவு என்ற பிரித்த; அவற்றில்‌ அரவு என்பத 
1. பேச்சு முதலியவற்றைச்‌ செயப்பாட்டுப்பொருளில்‌ விரித்தல்‌ உண்டு, 


2. த-வ்வும்‌ து-வ்வும்‌ ஒன்றேயோதல்‌, மேல்‌, குற்றுகமம்‌ ௮சரவீரு 
யும்‌ ஒலிக்கன்ற து என்று கூறியிருத்தலான்‌ அறியப்படும்‌. 


im செய்‌; êm + த = க்ருத = செய்யப்பட்டது. 
ரச்‌ = செய்‌; ரச்‌ + 5 = FAS = செய்யப்பட்டது. 
த எ وهی‎ நு + م‎ = இத = அதிச்கப்பட்டது. 


8. பக்கம்‌. 229, 230. 


34 சில இலக்கணக்கட்டுை ரகள்‌ 


தொழிற்பெயர்‌ விகுதி என்‌இன்றனர்‌. அச்சொற்களின்‌ அமைதியை 
ரோக்கின்‌, இவ்வாறு! பிரித்தல்‌ தவ என்பதும்‌) ATO கோணா NLD விரு 
BCu இல்லை என்பதும்‌ நன்கு புலனாகும்‌. கூட்டாவு என்பது கூட 
தரவு என்னுஞ்‌ சொற்களா லாயது ; தேற்றரவு என்பது தேனு தரவு 
என்னுஞ்‌ சொற்களால்‌ அமைந்த அ. 
கூடு = கூட்‌ + தாவு = கூட்டரவு 

தேறு = தேற்‌ + தரவு = தேற்றரவு 
என்றமைந்துள்ளன. கூடு, தேற என்னுங்‌ சூற்றுகரவிற்றுப்‌ பகுதிகள்‌ 
உகரமின்‌ றிக்‌ கூட்‌, தேற்‌ என்று மெய்யீரூய்‌ நிற்றல்‌ மேலே கூறியிருப்ப 
வற்றால்‌ அறியப்படும்‌. எழு கருதல்‌, போதருதல்‌ என்பவற்றில்‌ தருதல்‌ 
என்னுஞ்‌ சொல்‌ சேர்க்திருத்தல்போல, கூட்டரவு, தேற்றரவு என்பவற்‌ 
றில்‌ தரவு என்னுஞ்‌ சொல்‌ சேர்ந்துளது என்‌ pis. Qarar mari 
பொருட்டிறப்பு உடையதாதலும்‌, AO+ gra, தேற அரவு 
எனப்‌ பிரித்து, அரவு என்பது விகுதி என்று கோடல்‌ சிறப்பின்‌ ہم‎ gs 
guh எளிதின்‌ அறியப்படும்‌ . 

இனி, ஈற்றடி என்பதை, சிறு (= AA) + ௮4 அடி எனப்‌ பிரித்து, 
சிறிதாயெ அடி எனப்‌ பொருள்கூறுதல்‌ தக்கதாகும்‌. இதனை, دوه‎ 
அடி என்னும்‌ இரண்சசொற்கள்‌ சேர்ந்தவி௨த்து, ஒற்றிரட்டிற்று 
எனக்‌ கூறுதல்‌ அமை இயன்‌ ணு, என்னெனின்‌, சிறு என்னும்‌ பண்‌ 
போடு 1உயிர்முதன்‌ மொழியாகிய அடி என்பது வரின்‌, சீறடி. என்‌ 
ரேகும்‌. இவ்வுருவமே பண்டைச்செய்யுட்களில்‌ பயின்‌ அவருவது. 
இவ்வாறே, சிறு* இடம்‌ ”சீறிடம்‌ ; சிறு ஊர்‌ கறார்‌ என்று 
வருதலும்‌ காண்க. ஆகலின்‌ சிற்றடி, சற்றிடம்‌, Short என்று வரு 
பாவை, சிறு என்னும்‌ பண்படியோடு அ சேர்ர்ததனா லாயவையே 
என்பது நன்கு அறியப்படும்‌. 

இம்முறையில்‌, Gh Mer lh என்பது, GD 1 அ உகரம்‌ என்பவற்‌ 
ரூல்‌ அமைந்ததாகும்‌. இதற்கு, குறிதாய உகரம்‌ என்பது பொருள்‌. 
இவ்வாறன்‌ றி, குஅமை உகரம்‌ எனப்‌ பிரித்து, குஅமையாய உகரம்‌ 
என்ன பொருள்‌ கூறுதல்‌ அமைதியன் ற. என்னெனின்‌, குறுமை ஏண்‌ 
பஅ பண்புப்பெயர்‌ என்று கொள்ளப்படுவ தாகலின்‌ , குஅமையரயெ 
உகரம்‌ என விரித்தல்‌ பொருச்சாது என்க. குறுமை--பண்பு ; அடை 
மொழி. உகரம்‌_—அடைகொளி. அவ்‌ வுகரம்‌ குறுமையாகிய பண்பினை 
யுடையதே யன்‌ தி, குறுமையாகிய பண்பு ஆதல்‌ இல்லையன்றே? ஆயின்‌, 
கருங்குதிரை என்பதனை, கருமையாகிய குதிரை என்று விரிக்கத்‌ ap 
மன்றே? அவ்வாறு இதனையும்‌ விரிக்கலா கும்‌ எனின்‌, கருக்கு இரை 
என்பதனைக்‌ கரிதாயெ குதிரை என்னு விரித்தல்‌ கூமேயன்‌ நி, கருமை 
யாகிய குதிரை என்னு விரித்தல்‌ கூடாது என்பதுவே ஆசரியர்தொல்‌ 
காப்பியனார்கருத்து. அதனை, (ஐம்பா லறியும்‌ பண்புதொகு மொழியும்‌” 
(craps. 482) என்பதனால்‌ அறிந்துகொள்க, இங்கனமே, குற்றி என்‌ 
பதனையும்‌, GAG) + த இ எனப்‌ பிரித்து, குறிகாயெது 
என்று பொருள்கூறல்‌ தக்கது. பிறவும்‌ இவ்வாறே கண்டுகொள்க, 

1. மெய்முதகன்மொழி-வரும்வழி இர்‌ மிய இ காணவில்லை. 9, புறம்‌. 40. 
3. புறம்‌. 824, 


11. அசை 


திராவிடமொ ழிகளில்‌ பாவகைகள்‌, பிறமொ ழியிலிருர்‌ த கொள்ள 
வேண்டுதலின்‌ Ds தமக்கே உரியனவாக இயன்‌ றுள்ளன. ஆயினும்‌, 
தெலுங்கு கன்னடம்‌ மலையாள மொழி 
தோற்றுவாய்‌ களில்‌ வடமொழிவிருத்தங்கள்‌ பயின்று 
வழங்குபவாயின. ஆகலின்‌, ௮ம்மொழிகளில்‌, 
வடமொழிச்செய்யுளிலக்கணத்தை அமைத்துக்கொள்ளுதல்‌ இன்றி 
யமையாதசதாயிற்று, தமிழ்மொழியிலோ, முற்காலத்தில்‌ வடமொழி 
விருத்தவகைகளூள்‌ ஒன்றேனும்‌ வழங்கிற்றிலது ; பிற்காலத்தில்‌ 
* சில விருத்தங்கள்‌ புகுந்கனவாயினும்‌ அவை தமிழிலக்கண 
விதியின்‌ அமைந்து தமிழ்ப்பெயரே பெறுபவாயின. அகலின்‌, 
தமிழ்மக்கள்‌ வடமொரழிச்செய்யுளிலக்கண முறைகளை வேண்‌ 
டாராயினர்‌. யாப்பருங்கலத்தின்‌ உரையில்‌, வட.மெரழிச்செய்யு 
ளிலக்கணம்‌ பரக்கக்‌ கூறப்பட்ட தாயினும்‌ தமிழ்மக்கள்‌ அதனை மேற்‌ 
கொள்ளாமைக்கு அடி, அது, தம்‌ செய்யுட்களுக்கு வேண்டப்படா 
மையே யாகும்‌. வடமொரழிச்செய்யுளிலக்கண அமைதி, தமிழ்ச்‌ 
செய்யுளிலக்கணத்துக்கு வேறானதே. ஆயினும்‌, ஈண்டு அசைகளையுஞ்‌ 
சீர்களையுங்குறித்து ஆராய்தலின்‌, அதன்முன்‌, வடமொழிச்செய்யு 
னிலக்கண முறைமை இறிது அறிக்‌ அகொள்ளுதல்‌ வேண்டற்பாலதா 
யுள அ. அதனால்‌, முதற்கண்‌ அவ்‌ வடமொழிச்செய்யுளிலக்கண முறை 
மையை எழுதுகின்றேன்‌. 

வடமொழிச்செய்யுளிலக்கணத்தில்‌ முதற்கண்ணது எழுத்துக்‌ 
களின்‌ வேஅபாடாயெ லகு, குரு என்னும்‌ பகுப்பே. குற்றெழுத்து 
ஒற்றடாது வந்தது லகு; குற்றெழுத்து ஒற்‌ 
லகு குரு நடத்தும்‌, நெட்டெழுத்துத்‌ தனித்தும்‌, ரெட்‌ 
டெழுத்து ஒற்றடூத்தும்‌ வந்தது குரு; அடி 

யிறுதிக்கண்மட்டூம்‌ குற்றெழுத்துக்‌ குருவாகவும்‌ கொள்ளப்படும்‌. 


2வ்ருத்தரத்காகாத்தின்படி குருவிற்கு, 


௮௦, ۰ ٥ --௮நுஸ்வாரத்தோடு கூடிய குறில்‌ குருவாதல்‌, 
8. 9 _..விஸர்க்ச த்தோடு கூடிய குறில்‌ குருவாதல்‌. 
ஆ, கா — தீர்க்கம்‌ (கெடில்‌) குருவா தல்‌. 


1. “குரவு தான்விரி சொங்கொடு கூடின 
IDI ®) மாமல ரூ திய வண்டகொள்‌ 
இரவி போலெழு வார்க்கெம ராமர்‌ 
கரவ னூர்திரை யின்கடி தாகவே? 

(யாப்‌. ௧. பக்‌. 449) 
என்பது வடமொழிச்செய்யுளிலக்சணத்தின்படி (ஜகத? என்னும்‌ விருச்தச்‌ 
இன்‌ வகையாகிய ₹துருதவிலம்பிகம்‌” ஆயினும்‌ தமிழில்‌ கலிவிருத்தம்‌ எனப்‌ 
படும்‌. 

2, ஸாநுஸ்வாரோ விஸர்க்காந்தோ தீர்க்கோ யுக்தபாஸ்்சய? 
வா பர்தாந்தே த்வஸேளக்வச்சோ ஜஜேயோந்யோ மாத்ரிகோ 
NHB? (வ்ருத்தரத்சாகரம்‌. 9.) 


36 இல இலக்கணக்கட்டுரைகள்‌ 


1 விஷ்ணு? _-(யுக்தபர$) ஸம்யுக்தாகஷர்த்தை முன்னே 
யுடைய குறில்‌ குருவாதல்‌. 
((அதவாஸவஸ்ய ares’ _பாதார்தத்தில்‌ குறில்‌ லகுவாயிரு ss.) தா, 
00 > வித்‌ bvm? — و ہے‎ இல்‌ கூறில்‌ லா OP 
தஸ்யா குரச்யாஸ பலிதரபாமீ்ஸ்‌ பாதாம்தத்தில்‌ கு 5 ۰ 9ے‎ 
யிருத்தல்‌. ' 
என்பன உதாரணம்‌ காண்க. 

லகு குருக்களைக்‌ குறித்தற்குக்‌ சூறியீடு உண்டு. ௮௮, மேற்‌ கூறித்‌ 
துள்ள ஸாதுஸ்வாரோ” என்னும்‌ வருத்தரத்சாகாஸற்லோகத்திற்‌ கூறப்‌ 
பட்டேோளது. அதில்‌, $க்வக்ரோ', (ல்ருஜு ¥ என்‌ 
லகு குருக்களின்‌ பன காண்க. இவத்றால்‌,குருவினை & குதித்‌தற்கு 
குறியீடு வளைவான கோடும்‌, 2 லகுவினைக்‌ குறித்தற்கு 
நேர்மையான கோடும்‌ வழங்குதல்‌ அறியப்‌ 


படும்‌, 


குருவினைக்‌ குறிக்கும்‌ வடிவு -- 3 
லகுவினைக்‌ குறிக்கும்‌ வடிவு -- | 
என்பனவாம்‌, ஆயின்‌ , சூத்திரத்தில்‌, வேக்‌ என்று கூறியிருத்‌ 
தலின்‌, 8 வக்ரவடிவீனை எண்ணாட்பிறையின்‌ வடிவ என்று உரைகாரர்‌ 
கூறியுள்ளார்‌. அவ்வாறு கொள்ளின்‌, குருவினைக்‌ குறிக்கும்‌ வடிவு ப 
இவ்வாறாகும்‌. இனி, லகு குருக்களைக்‌ குறித்தற்கு, 
ரகாவடி arê இலகு குருவே 
நிகரில்‌ டகாரமென கேர்‌? 
(யாப்‌. ௧. பக்‌. 448.) 
என்பதனால்‌, சகா டகரங்களின்‌ வடிவினை வழங்கனெமையும்‌ புனா 
ன்றது, 

+ லகுவினைக்‌ குறிக்குங்‌ குறி அம்பின்‌ வடிவுபோன்றது என்றும்‌, 
அது மிகக்‌ குறியதாயும்‌ மிக நெடியதாயும்‌ இருத்தல்‌ ஆகாது என்னும்‌ 
கூறப்பட்ளே அ. 

இனி, லகு குருக்களைக்‌ குறித்தற்குத்‌ தெலுங்குமொழியிற்‌ கூறி 
யிருப்பவற்றை ஈண்டுக்‌ சூறிக்கின்றேன்‌. 

1. தமிழிற்‌ கூறுவதுபோல, ஷ்‌ என்னும்‌ மெய்யெழுத்து வி என்னுங்‌ 
GA tu யடுத்துவக்ததாகச்‌ கூறுதல்‌ இல்லை. 

2. “லகுஸ்து ௬ஜு*மேகாத்மகேத்யுக்தம்‌” 
என்பது காண்க. (வ்நத்தரத்‌. 6. 1. ۶ தீபேோறோசனீ” வ்யா.) 

3.5... சச்சோனுரூபேண வச்சரேகயா அர்த்தசந்த்ராகாரேண லிகிதே 
ஸ.தீதி யாவத்‌? என்பது காண்க. (வ்நத்தரத்‌. 6: 1, comhd a வ்யா.) 

A, 6லகுத்வ ஜ்ஞாபகாம்‌ ருஜாும்ரேகாம்‌ ஸுமாரூபாம்‌ சாஇ.தர்ச்காம்‌ நாதிகர்‌ 
வாம்‌ 61 ஏவம்விதாகாராம்‌ AGES’ என்பது காண்க, 
(வ்நுத்தரத்‌, 6: 1, £இிபேமாதனீ? அவதாரிகை. 


அசை 37 


1. 4பிறைச்சர்தூனது வடிவம்போலக்‌ குருவினையும்‌, மன்மத 
பாணம்போல லகுவினையும்‌ எழுதல்‌ வேண்டும்‌. அஃதாவது, குரு 
விற்கு வளைவுடையதாயும்‌ லகுவிற்கு வளைவில்லாததாயும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பதாம்‌. 

2. (லகுவினைக்‌ குறித்தற்கு மன்மதபாணம்போல கேர்கோடு 
இடல்வேண்டும்‌. குருவினைக்‌ குறித்தற்கு அவ்வாறு இரண்டு கோடு 
கீறி, அக்கோகேளின்‌ அடியிருபக்கங்களையும்‌ ஒன்றுசேர்க்க வேண்டும்‌, 


8. (ஊர்த்துவபுண்டரத்தைப்போல எழுதின்‌ குருவாகும்‌; 
விஷ்‌ ணுஒருவனே பரத்வம்‌ என்ன சுட்டுவிரலால்‌ காட்டுதல்போல 
எழு தின்‌ லகுவாகும்‌.' 

4. “ஒன்ன என்னும்‌ எண்ணைக்‌ குறித்தற்கு எழுதுங்‌ குறியைக்‌ 
கீழ்மேலாக எழு தின்‌ குருவாகும்‌; கெடிய கீற்று இடின்‌ agar gb’ 
(தெலுங்கில்‌ ஒன்று என்னும்‌ எண்ணைக்‌ குறித்தற்கு n இவ்வா அ 
எழுதுவர்‌. அதனைக்‌ கீழ்மேலாக்கன்‌ U இவ்வாறாகும்‌.) என்று 
கூறப்பட்டீள்ளன. 

கன்னடமோழியிலுள்ள நாகவர்‌ மன்‌ சந்தஸில்‌, 5 (ஐந்து என்னும்‌ 
எண்ணைச்‌ یم مغ تر ری‎ இட்‌ குறியீடே குரு லகுக்களுக்கு அடையாள 
மாகும்‌. அக்‌ குறியீட்டின்‌ முதலில்‌ வளைந்துள்ள பகுதியைக்‌ குரு 
விற்கும்‌, பின்னர்‌ நேரேயுள்ள பகுதியை லகுவிற்கும்‌ கொள்க” என்று 
கூறப்பட்டுள அ. 

கன்னடத்தில்‌, ஐந்து என்னும்‌ எண்ணைக்‌ குறித்தற்கு 8 இவ்வாறு 
எழுதுவர்‌. அதில்‌ முதலிலுள்ள ) இப்பகுதி குருவிற்கும்‌, பின்னுள்ள 
| இப்பகுதி ود م‎ குதியீ ஆகும்‌ என்பதாம்‌. குருவிற்கு ) 
இவ்வாறு குறியீடு கூறப்பட்டிருப்பினும்‌ எழும்போது ப இவ்வாறே 
எழுதுவர்‌. 

மலையாள த்தில்‌, 

6:குருசின்னம்‌ சேர்வரகேள்‌ லகுசின்னம்‌ வளஞ்ஞதும்‌? 
என்று கூறப்பட்ட அ. அஃதாவது, 


குருவினைக்‌ குறித்தற்கு سب‎ இவ்வடையாள மும்‌ 
லகுவினைக்‌ குறித்தற்கு U இவ்வடையாளமும்‌ 


இடல்வேண்டும்‌ என்பதாம்‌. 


காவ்யாலங்கார சூடாமணி. 7, 21. 
அப்பகவீயம்‌. கீ, 2. உதாரணம்‌. 
அனம்‌் துனி சர்தோதர்‌ ப்பணம்‌. 1. 9. 
ஸுுலகூண ஸாரம்‌. 8. 


நாகவர்மன்‌ Fe gov. ‘AC OLW’ (Kittel) பதிப்பு. சூ. 25. 


۳۳ ۳۶ ۳ ee E 


வ்ருத்தமஞ்ஜரி, பரிபாஷாப்ரகரணம்‌. ۰ 


38 இல இலக்கணக்கட்டுசைகள்‌ 


விற்குக்‌ ள ம்பிறைபோன்றகோடு என்றும்‌, லகுவிற்குக்‌ 
குறி eon. por OF வலு கீற்று என்றும்‌ வீரசோழிய 
வுரை கூறும்‌. , 
வடமொழிமுதலியவற்றில்‌ இவ்வாறு பலவகையாகக்‌ கூறியிருப்‌ 
பினும்‌ குறியீட்டின்‌ அளவில்‌ ஒருதன்மையேயாகும்‌. ஆகலின்‌, 
லகுவினைக்‌ குறித்தற்கு | நேர்கோடும்‌, l ۱ 
குருவினைக்‌ குறித்தற்கு را‎ எண்ணாட்பிறையின்‌ வடிவமும்‌ 
இடுவர்‌ என்பது போதரும்‌. இவற்றை ஈண்டுக்‌ கூறியது, தமிழ்மொழி 
யிலும்‌ ஒருசா ۲۲8۷۶ அசைகளைக்‌ குறித்தற்கு இவைபோன்ற 
குறியீககளை வழங்கியுள்ளனர்‌ என்பது அறிவிச்தற்பொருட்டே 
யாகும்‌. 
யாப்பருங்கலம்‌ ௮சையோத்து முதற்சூத்திரத்தின்‌ விருத்தியில்‌ 
(பக்‌. 48) (இனி, ஒருசார்‌ வட நால்வழித்தமிழா அரியர்‌, 
Cerar நேர்பு நியைபென நான்கும்‌ 
2ரடருடு வடிவா(க) விடுவா ரும்‌உளர்‌?? 
“Carder நேர்பு நிரைபென நான்கும்‌ 
2ரடருடுப்‌ போல ஒருவிர னேரே?? (?) 
a p 8யிட்டவை ரடருடு ۴۹ھ ہا‎ (?) 
நிரல்பட எழுதி யலகு பெறுமே?? 


என்றார்‌ மயேச்சுவார்‌' என்று எழுதப்பட்ளேது. இதனை ரோக்ஜின்‌, 
வடமொழிமுதலியவற்றிற்போலத்‌ தமிழ்மொழியிலும்‌ அசைகளைக்‌ 
குதித்தற்குக்‌ GHC Kon அமைத்‌ திருக்கமை புலனாகுமன்றே? 


ரேரசையின்‌ குறி r 
நிரையசையின்‌ குறி = 
நேர்பகையின்‌ குறி ர 
நிரைபசையின்‌ குறி டு 


கேசை கிரையசைகளின்‌ குறி, வடமொழி லகு குருக்களின்‌ குறி 
மீட்டை ஒருபுடை ஒத்திருத்தல்‌ காண்க. நேர்பசை நிரைபசைகளைக்‌ 
குறித்தற்கு; சேரசை நிரையசைகளைக்‌ குறிக்கும்‌ எழுத்துக்களாயெ 
rar டகரங்களின்‌ உகரவடிவினை இட்டு வழங்கியுள்ளனர்‌. இது நிற்க, 


வடமொழியில்‌, லகு குருக்களின்‌ மயக்கம்‌ 

கணம்‌ கணம்‌ எனப்படும்‌. ஒருகணத்தில்‌ மூன்று 
எழுத்துக்கள்‌ இருக்கும்‌. லகுக்கள் மட்டுமோ, 

குருக்கள்மட்டூமோ, அன்றி, அவ்விரண்டும்‌ விரவியோ நின்று கண 


மாகும்‌. ஆகலின்‌, கணம்‌ எட்டுவகைப்படும்‌, 


1. வீர. யாப்பு, 26. உரை. 

2. CYL என்று பதிப்பித்திருப்பது தவறு. “கானகுமாடருடு? 
என்பது, “கான்கும்‌ ஆடரடு? எனப்‌ به‎ இப்பிச்சப்பட்ளெ.௮. 

8. யிடடவைடரு என்பது, £யிட்டனவாடரு்‌ என்று பதிப்பிக்கப்‌ 
பட்ளெல எனக்கொள்க, 


அசை 39 


* குரு குரு குரு u U u மகணம்‌ 
லகு குரு குரு luv யசணம்‌ 
குரு லகு குரு o 1 ப ரகணம்‌ 
லகு லகு குரு | | பூ ஸகணம்‌ 
குரு குரு وہ‎ vo | தகணம்‌ 
லகு குரு லகு | ü | ஜகணம்‌ 
குரு லகு லகு wl | பகணம்‌ 
லகு லகு லகு இதே! ௩கணம்‌ 


எனப்‌ பெயர்பெறும்‌. 
வடமொழிச்செய்யுளிலக்கணத்தில்‌ முதற்கண்‌ நிற்பவை லகு குரு 
என்பவை யாகலின்‌, அவை, தமிழ்ச்செய்யுளிலக்கணத்தின்‌ முதற்க 
ணுள்ள நேரசை நிசையசைகளை யொக்கும்‌ 
தமிழ்ச்செய்யுளிலக்‌ என்றும்‌, லகு குருக்களின்‌ மயக்கத்தானாகும்‌ 


கணம்‌ வடமொழி எட்க்கணமும்‌ கேரசை நிரையசைகளின்‌ 
யின்‌ வேறுபட்ட ہے‎ மயக்கத்தானாகும்‌ வெண்பாவுரிச்சீரையும்‌ வஞ்‌ 


சயுரிச்சரையும்‌ ஓக்கும்‌ என்றும்‌ 2 பின்னுள்‌ 
Cort கூறினாராயினும்‌ அவற்றின்‌ வேறுபாமி பெரிதேயாம்‌. என்னை 
யெனின்‌, அவர்‌, லகூவிற்கு சேரசையையும்‌, குருவிற்கு கிரையசையை 
யும்‌ ஒப்பிட்டார்‌. ஆயின்‌, குற்றெழுத்துத்‌ தனித்துவரும்‌ கேரசை 
ஒன்றஓழிய மற்றை மூவகைகேரசைகளும்‌ லகு ஆதல்‌ இல்லை; குரு 
வேயாகும்‌. நிசையசைகளுள்‌, குூறிலிணைக்‌ அவரும்‌ நிசையசை இரண்‌ 
லருக்களாகக்‌ கொள்ளப்படும்‌. மற்றைய மூவகைநிரையசைகளும்‌ ஒரு 
லகுவும்‌ ஒருகுருவும்‌ வர்தனவாகக்‌ கொள்ளப்படும்‌. இவற்றால்‌, 
தமிழிலுள்ள நேரசை நிரையசைகளை வடமொழியிலுள்ள லகு (HHS 
சளோடும்‌, அவற்மூனாய சீர்களை வடமொழியிலுள்ள சணங்களோடும்‌ 
ஒப்பிட்டு வழங்குதல்‌ அமைதியன்று என்பது தெளியப்படும்‌. இனி, 
தமிழ்ச்செய்யுனளிலக்கணத்தை ஆராய்லும்‌ : 
தமிழ்ச்செய்யுளிலக்கணத்தில்‌, முதற்கண்‌ 
அசைகளின்‌ வகை நிற்பது அசை. அசை rG வகைப்படும்‌. 
1. நேரசை, 2. நிமையசை, 3. சேர்பசை, 
4 நிரைபசை. 
நேோசை நான்குவகை 
GLOVE தத்‌ தணித்து வருவன 3 
குற்றெழுத்தோடு ஒற்றெழுத்தச்‌ சார்ச்து வருவது அ 
ரெட்டெழுத்‌ அத்‌ தணித்து வருவது ஆ 
செட்டெழுத்தோடு ஒற்றெழுத்‌ அச்‌ சார்ச்‌ து வருவது ஆல்‌ 


Dop‏ دو ج 


1. 2۶۵66۵۲ முகார்தர்லெள்‌ 
யராவர்த கலெள ஸகெள | 
கீமத்யாத்யெள ஜ்பெள தரிலோ சோசஷ்டெள 
பவச்த்யத்ர கணாஸ்த்ரிகா: | (aug poh. 1. 7.) 
2. யாப்பருங்கல விருத்தியுரைகாரர்மு தலியோர்‌. 


40 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


நிரையசை நான்குவகை 


1. குற்றெழுத்து இணைந்து வருவது பல 
2. Drews gag குற்றெழுத்துக்களோடு ஒற்றுச்‌ enté g வருவது பலர்‌ 
8. குறிலும்‌ நெடிலும்‌ இணைச்து வருவது Sor 
4. இணைச்துவருல்‌ குறினெடில்களோடு ஒற்றுச்‌ சார்ச்து வருவது கராம்‌ 


இனி, கேர்பசை நிரைபசைகளை நோக்குதும்‌: நேரசையோடு ஓர்‌ 
உகாஞ்‌ சேர்க்துவரின்‌ கேர்பசையாகும்‌; நிசையசையோடு pre sre 
சேர்ச்‌ தூவரின்‌ நிரைபசையாகும்‌. அவ்‌ வசைகள்‌ குற்றுகரவீற்றனவா 
யும்‌ இருக்கும்‌; முற்றுகரவிீற்றனவாயும்‌ இருக்கும்‌. அவ்‌ வுகரங்களின்‌ 
வேறுபாட்டால்‌ அசைகள்‌ வேறுபடுதல்‌ இல்லை. 

நேரசை நான்கனுள்‌ குற்றெழுத்துத்‌ தனித்துவரும்‌ நேரசையோடு 
உகரம்‌ சேர்ந்துவரின்‌, அது குறிலிணைந்து வந்த நிரையசையரஇவிடு 
மாகலின்‌, ஏனை மூன்௮சேரசைகளோடுமட்டுமே இவ்வுகரங்கள்‌ 
கூடிவரும்‌. ஆயின்‌, (குறிலொ ற்றின்பின்னும்‌ நெடிந்பின்னும்‌ 


என நேரசைக்கு இரண்டல்ல தாகாது..........வாழ்வு, தாழ்வு என 
நெடிலொத்றின்பின்னும்‌ முற்றுகரம்‌ வச்ததால்‌ எனின்‌ அவை அகா 
என்பதும்‌... en முன்னர்‌... சொல்லுதும்‌? 1 என்று பேராசிரியர்‌ 


எழுதியிருத்தலின்‌, நெடிலொற்றின்பின்‌ வந்துசேரும்‌ முற்றுகரவீ ற்று 
கேர்பசையினைக்‌ கோடல்‌ அமையாதால்‌ எனின்‌, அவர்‌, ‘ovr pam’ 
என்பதில்‌ வருமொழியின்‌ முதற்கணுள்ள உகரத்தையுங்‌ கூட்டி, 
வாழ்வு என்று நேர்பசை கோடலாகா அ என்னுல்‌ கருத்தானே அங்‌ 
கனம்‌ கூறினார்போலும்‌, அஅ, (முற்றிய கரமும்‌ மொ ழிசிதைத்துக்‌ 
கொளா௮அ' (செய்‌. 9) என்று ஆசிரியர்‌ கூறியிருத்தலானே அறியப்‌ 
படும்‌. அதுபற்றி, நிலைமொழியோடு உகரம்‌ கூடி வாழ்வமிக என்பது 
போல நிற்குமிடத்தில்‌, வாழ்வு என்னுஞ்‌ சொல்லை விலக்குதல்‌ அமை 
யாது. சால்பு என்னுங்‌ Gomara pw ரேர்பசை கொள்வார்க்கு, 
வாழ்வு என்னும்‌ posta? jo Garums கோடல்‌ கூமென்றே? ஆக 
er, நேரசையோடு கூடிவரும்‌ முற்றுகரவிற்று நேர்பசை மூன்றும்‌, 
சேரசையோடு FLANGE குற்றுகரவிற்று நேர்பசை மூன்றும்‌ ஆக ரேர்‌ 
பசை அருகும்‌. உதாரணம்‌, 

மின்னு 

கரவு மூற்றுகரவீற்று ரேர்பகை 8 

வாழ்வு 

வண்டு 

சாகு ebsersp ரேோபசை 8 

சால்பு 
என்பனவாம்‌, 

நிரையசை Tua MT, குறினெடில்‌ இணைக்‌ و‎ ஒற்றடுத்து 

வரத்‌ நிரையசைக்குப்‌. பின்‌ முற்றியலுகரஞ்‌ சேர்ந்‌ அுவருகல்‌ இல்லை. 
ஆகலின்‌, குறிலிணைர்‌ அவரும்‌ நிரையசை, குறிலிணைர்‌ த ஒற்ற 
தீன வரும்‌ நிரையசை, குதினெடில்‌ இணைந்‌ அவரும்‌ நிரையசை 


1, செய்‌, 4, Rows. 


அசை 41 


என்னும்‌ இம்கூன்றன்‌ பின்னரே முற்றியலுகரம்‌ வரும்‌. (கிளை 
யசைக்கண்ணும்‌ குறிலிணைப்பின்னும்‌ குறினெடிற்பின்னும்‌ அல்லது 
ஆகாது!” என்று பேராசிரியர்‌ எழுதியிருப்பது? அமைதியன்‌ று. 
குற்றியலுகரம்‌ நிரையசை நான்கன்பின்னும்‌ வரும்‌. ஆகலின்‌, 
முற்றியலுகரவிற்று நிரைபசை மூன்றும்‌, குற்றியலுகாவீ pw நிரை 
பசை நான்கும்‌ ஆக நிரைபசை PIG. அவற்றிற்கு உதாரணம்‌, 

& 

நிரைபசை 3‏ سخ ۵ء Gina‏ ہزبس 

குலாவு 
வரகு 
குரங்கு 
மலாடு 
மலாட்டு 


குற்றுகரவீற்து கிரைபசை 4 


என்பன. இங்குக்‌ காட்டியவற்றால்‌ நேரசை முதலிய நான்கு அசை 


களும்‌ இருபத்தொன்றாதல்‌ போதரும்‌. யாங்கனமெனின்‌, 


சேரசையின்‌ வகை 4 
நிரையசையின்‌ வகை 4, 
சேர்பசையின்‌ வகை 6 
நிரைபசையின்‌ வகை 7 

ஆக 21 


سس رس سس 


இனி, ۰ 0 ‘ 
குற்றிய லுகரமும்‌ முற்றிய லுசரமும்‌ 
PAO தோன்றி நிற்கவும்‌ பெறுமே! (செய்‌. 10.) 


1. செய்‌, 4. உரை, 2, செய்‌. 10, உரை. 


6 


42 சில இலக்கணக்கட்டுசைகள்‌ 


சேற்றுக்கால்‌ நீலம்‌? _குற்றுகமம்‌ ٦ ரேர்பசை ஒறிறதெ து 
“நாணுத்‌ தளையாக? -முற்றுகரம்‌ வர்தது 


(நெரப்புச்சனக்‌ தணீர்த/_குற்றுகரம்‌ ஓ நிரைபசை ஒற்றடுத்து 
தனவுக்கொல்‌ நீகண்டது_—முறழ்றுகரம்‌ வந்தது 


என்பன காண்க. 


நேரசையோடு பின்னும்‌ ஓர்‌ நேரசை கூடியதே நேர்பசையாயும்‌, 
நிரையசையோடு பின்னும்‌ ஓர்‌ நேரசை கூடியதே நிரைபசையாயும்‌ 
வருதலின்‌, கேரசை நிரையசைகள்‌ மட்டூமே 
சேர்பு நிரைபசைக அமையும்‌; நேர்பு நிரைபு அசைகள்‌ இன்றி 
சைச்‌ கொண்டதன்‌ யமையாதன அல்ல எனின்‌, கோசையோடு பின்‌ 
காரணம்‌ னும்‌ ஓர்‌ நேரசை கூடியதே நிரையசையாக 
லின்‌, Garms ஒன்றே அமையும்‌; நிரையசை 

யும்‌ இன்றியமையா ததன்று என்க. 


நேரசையொன்றே அமைவதாக, பின்னும்‌ நிரையசை, ரேர்பசை, 
நிரைபசை என மற்றை மூன்றசைகளைக்‌ கொண்டது என்னெனின்‌ 
கூறுவல்‌. 


வடமொழியிற்போல, குறில்‌ நெடில்‌ என்னும்‌ எழுத்துக்களையே 
சிறப்பாகக்‌ . கருதுவதாயின்‌, சகேசசையொன்றுமே அமையும்‌. 
தமிழ்மொழியில்‌, சோற்களுக்குச்‌ சிறப்புத்‌ தந்து எண்ணினமையின்‌, 
இம்‌ நான்௧சைகளும்‌ இன்றியமையாதன வாயின. என்னையெனின்‌, 
யாதேனும்‌ ஒருபொருளை த்‌ தருவதொரு சொல்லே ஓர்‌ அசையாகும்‌ 
என்ற கொள்ளப்பட்டமையின்‌ என்க. அடி என்பதில்‌, அ_மட்டும்‌ 
ஒருபொருளை உணர்த்துதல்‌ இன்றி, டி. என்னும்‌ எழுத்தோடு சேர்ந்தே 
ஒருபொருளை யுணர்த்துதலின்‌, அவ்‌ விரண்டெழுத்துக்களைத்‌ தனித்‌ 
தனியே பரித்து, இரண்டு அசையாகக்‌ கொள்ளுதல்‌ அமைதியன்‌ று, 
அதுபோலவே, காது என்பதிலும்‌, கா என்னும்‌ எழுத்திற்கு ஈண்டுத்‌ 
தனியாகப்‌ பொருளின்மையானும்‌, அது, து என்னும்‌ எழுத்தோடு 
சேர்ச்‌ துநின்றே அப்பொருளை யுணர்‌ த்துதலானும்‌, அவ்‌ விரண்டெழுத்‌ 
அக்களையும்‌ தனித்தனியாகப்‌ பிரித்து இரண்டசைகள ۳ ad கொள்ளு 
தலும்‌ தருவதன்‌ அ. இனி, ஓங்கு என்பதில்‌, ஓங்‌ என்பதற்குத்‌ தனிப்‌ 
பொருள்‌ இன்மையின்‌, அதனைத்‌ சனியசையாகக்‌ கொள்ளுதலும்‌ 
இயைபன்‌ அ. இவ்வாறே, வரகு என்பதில்‌, வ என்னும்‌ ஒரெழுத்‌ இற்‌ 
காவது, வர என்னும்‌ இரண்டெழுத்அக்கூடியதற்காவ, இப்பொருள்‌ 
இன்மையானும்‌, கு வ்‌வாகு சேர்க்தபொழுதே இப்பொருள்‌ (வாகு 
என்னும்‌ தானியம்‌) வருதலானும்‌, அம்‌ மூன்னஎழுத்துக்களையும்‌ 
ஓாசையாகக்‌ கொள்ளுதல்‌ முறைமையன்‌ றி, அவற்றைத்‌ தனித்தனி 
யாகவாதல்‌, இரண்டும்‌ ஒன்றுமாகவாதல்‌ பிரித்து அசை கூறுதலும்‌ 
முறையாகாது. இன்னும்‌, குரங்கு என்புழி, குவ்விற்குத்‌ தனியாக 
வாதல, கூர என்னும்‌ இரண்டெழுத்துக்களுக்காதல்‌, குரங்‌ என்னும்‌ 
(மெய்யோடு கூடி) மூன்றெழுத்துக்களுக்கா தல்‌ இப்பொருள்‌ இன்மை 


அசை 48 


யின்‌, குரங்கு என்னுஞ்‌ சொல்லை, கு, சன்‌, بی‎ என்றாதல்‌, HTB, சூ 
என்றாதல்‌ பிரித்த அசைகோடலும்‌ அமைதியன்றாயிற்ண. 


பலஎழுத்துக்கள்‌ கூடி ஒருபொருளை யுணர்த்துமிடத்து, அவ்‌ 
வெழுத்‌அக்களைத்‌ தனித்தனியாகப்‌ பிரித்துக்‌ கூறுதன்‌ அமைதி 
யன்று என்பது தொன்மைத்தமிழாரரியர்களின்‌ கருத்தாகலின்‌, 
நிரையசையம்‌, நேர்பு நிரைபு அசைகளும்‌ இன்றியமையாதனவாயின. 


ஆயின்‌, உவரி கவலை என்பவற்றில்‌ மூன்றெழுத்‌.அக்களுங்‌ கூடி 
நின்றே பொருளுணர்த்துதலின்‌, அவையும்‌ ஓரசையேயா தல்வேண்டும்‌; 
அவை, நிரை கேர்‌ என்னும்‌ ஈரசை கூடிய சொற்களாகவே கொள்ளப்‌ 
படுகின்‌ னவே எனின்‌, அவற்றுள்‌ உவர்‌, கவல்‌ என்பவை 
பொருளுடையனவாகலின்‌, அவை, தனியசைகளாகக்‌ கோடற்கு 
அமையும்‌ என்க. இனி, யானை ஞாயிறு இமல்கள்‌ என்பனபோல்‌ 
பவற்றில்‌ யா, ஞா, திங்‌ என்பவற்றிற்குச்‌ தனியே பொருளின்மை 
யின்‌, அவை, தனியசைகளாகக்‌ கொள்ளுதல்‌ பொருந்தாதன்றே 
எனின்‌, அஃது உண்மையேயாயினும்‌, அவையும்‌ பண்டு தமக்கெனப்‌ 
பொருளுூடை யனவாகவே இருச்திருத்தல்வேண்டும்‌; இக்காலச்தில்‌ 
அப்பொருள்‌ தெரியவில்லை. ஆகலின்‌ அதுபற்றி அவை தள்ளப்படா 
வாயின என்க. இத்தகைய சொற்களைக்‌ கண்டுபோலும்‌, 'ரேரசைகட்‌ 
Gb நிரையசைகட்கும்‌ ஓதிய எழுத்துக்கள்‌ மொழியாய்‌ நிற்பினும்‌, 
மோழிக்கு உறுப்பாய்‌ Holey கொள்ளப்படும்‌. அவற்றுள்‌, பொருள்‌ 
பயந்‌ து நிற்பன சிறப்பசை என்றும்‌, மோழிக்கு உறப்பாய்‌ நிற்பன சிறப்‌ 
லசை என்றும்‌ வழங்கப்படும்‌” 1 என்று, யாப்பருக்கலத்இன்‌ உரை 
ur efu? எழுதியுள்ளார்‌. இதனால்‌, பறவை தோல்வி என்னுஞ்‌ 
சொற்களிலுள்ள பற, தோல்‌ என்பவை சிறப்பசையாகும்‌ என்றும்‌, 
யானை ஞாயிறு திங்கள்‌ என்பவற்றிலுள்ள யா, ஞா, திங்‌ என்பவை 
சிறப்பிலசையாகும்‌ என்றும்‌ கொள்ளுதல்‌ அமையும்‌. சந்திரன்‌, 
மந்தரம்‌, பர்வதம்‌, தருமம்‌ என்பனபோன்றவை வடசொற்களாக 
லின்‌, அவற்றிற்கு இக்நியமம்‌ இல்லை. மேற்கூறியவற்றால்‌, நேர்பசை 
நிசைபசைகளும்‌ இன்‌ நியமையாதனவே என்பத போதரும்‌. இங்கன 
மாகவும்‌, பிற்காலத்‌அஆசரியர்‌சிலர்‌ இவ்‌ விரண்டசைகளை வேண்டா 
ஏன்‌ அ விச்த்தனசாகலின்‌, யாப்பருங்கல.நூலாரும்‌ இவற்றை விடுத்தார்‌. 
அகலின்‌, இக்காலத்தில்‌ இச்‌ சேர்பசை நிரைபசைகள்‌ வழக்கிற்தன. 
ஆயினும்‌, பண்டையஆசிரியர்களின்‌ கொள்கையை அறியுமிட௨த்‌.த, 
இவை இன்றியமையாதனவேயாம்‌ என்பது நன்கு புலனாகும்‌. இது 
நிற்க. 
இனி முதற்கண்‌, அசைகளுக்கு உறுப்‌ 
அசைக்கு உறுப்பாகும்‌ பாகும்‌ எழுத்துக்களை கோக்கும்‌: ஆசரியர்‌ 
எழுத்‌ அக்கள்‌ தொல்காப்பியனார்‌, 


மாத்திரை யளவும்‌ எழுத்தியல்‌ வகையும்‌ 
மேற்திளர்‌ தன்ன என்மனார்‌ புலவர்‌? (சேய்‌. 2.) 


1, யாப்பருங்கலவிருத்தி. அசையோத்து. சூ. 4. உரை. 


44 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, எழுத்தியல்‌ வகையை எழுத்ததிகாரத்தோடு 
மாட்டெறிக்தாரேயன்‌ றி, அசைக்கு உறுப்பாகும்‌ எழுத்துக்கள்‌ இத்‌ 
சனையென்று தொகைகொடுத்துக்‌ கூறினால்லர்‌ . ஆயினும்‌, 

‘gf Go நேடிலே குறிலிணை குதினெடில்‌ 

ஒற்றேடு வருசலொடு! (செய்‌. 8.) 
என்‌ றதனால்‌, குற்றெழுத்து நேட்டெழுத்து மேய்யேழுத்து என்னும்‌ 
மூன்தெழுத்அக்களையும்‌, 


(இருவகை யுகரமேோ டியைச்தவை வரினே” (சேய்‌. 4. 
என்‌ றதனால்‌, குற்றியலுகர த்தையும்‌", 
(ஒற்றெழுச்‌ இயற்றே குற்றிய லிகறம்‌? (சேய்‌. 8.) 


சான்‌ றதனால்‌, குற்றியலிகரத்தையும்‌ அசைக்கு உறுப்பாகும்‌ எழுத்துக்‌ 
களாகக்‌ கொண்டார்‌ என்னலாம்‌. இவற்றுள்ளும்‌ மெய்யெழுத்தை 
யும்‌ குற்றியலிகரத்தையும்‌ நீக்கவிடினும்‌ அமையும்‌. பேராசிரியர்‌, 
(குறிலும்‌ நெடி௮ம்‌ குற்றுகாமும்‌ அசைக்கு உறுப்பாம்‌. மற்று, 
“poms வருதலொடு மெய்ப்பட sry” என்பதனான்‌, ஒற்றும்‌ 
அசைக்கு உறுப்பாகாவோ எனின்‌, அச்சூத்திரத்தானன்றே அவை, 
குறிலும்‌ நெடிலும்‌ அடுத்துவந்தும்‌ வேறுபடாது, நேர்‌ நிரை யாதல்‌ 
எய்தியது நோக்கி, அவை அசைக்கு உறுப்பாகா என்றது 2 
என்று எழுதியிருப்பது அறியத்தகும்‌. ஒற்றெழுத்தினை நீக்யெத 
னான்‌, அதனொடு மாட்டெறிந்த குற்றியலிகரத்தையும்‌ நீக்குகல்‌ அமையு 
மன்றே? 

குறில்‌, நெடில்‌ என்னும்‌ இசண்டெ.முத்அுக்களை எண்ணின்‌, உயிர்‌, 
உயிர்ரெய்‌,அளபெடை இம்‌ மூன்றெழுத்துக்களை வேறாக எண்ணு தல்‌ 
வேண்டா. மெய்யெழுத்தினை எண்ணின்‌, வன்மை, மென்மை, 
இடைமை என்னும்‌ மூவின த்தையும்‌, சார்பிற்றோற்றத்தள்‌ ஆய்தத்தை 
யும்‌ குற்றியலிகரத்தையும்‌ வேறாக எண்ணுதல்‌ வேண்டா. ஜகார 
ஒளகாரங்கள்‌ இரண்மோத்திரையளவில்‌ நிறைர்தொலிப்பின்‌ நெட்‌ 
டெழுத்தாகவும்‌, ஒன்‌ றரைமா த்திரையளவில்‌ ஓலிப்பின்‌ குற்றெழுத்‌ 
அம்‌ அதனை யடுத்துவர்த ஒற்றெழுத்தும்‌ ஆகவும்‌, ஒருமாத்திரை 
யளவிற்‌ குறுகி ஓலிப்பின்‌ குற்றெழுத்தாகவும்‌ கொள்ளப்படுமாகலின்‌ 
அவற்றையும்‌ வேறாக எண்ணுதல்‌ வேண்டாவன்றே? இனி, மகரக்‌ 
குற௮ுக்கத்தைக்‌ தனியாக எண்ணின வர்‌, ஆய்தக்குறுக்கக்தையும்‌ எண்ண 
வேண்டுமன்றே 

2மஃகான்‌ துறுக்கம்‌ வதுத்ததனான்‌ மாட்டெறிர்தார்‌ 
அஃகாய்தந்‌ தானும்‌ அசைக்கு? 8 

ஏன்றும்‌, 


1۰ முற்றியலுகரம்‌ குற்றெழுத்தா யடங்கும்‌, 
2. செய்‌. 2. உரை. 


8. யாப்‌, கல. எழுத்‌. 2. உரை, 


அசை 45 


என்றும்‌ கூறியிருத்தலின்‌, மகரக்குறுக்கத்தை வேண்டிய ஆசிரி 
யர்‌, ஆய்தக்குஅக்கத்தையும்‌ வேண்டினர்‌ என்பது போதருமன்றே? 
மற்கூறியவற்றால்‌, 
(உயிரே மெய்யே உயிர்மெய்‌ யென்றா 
குறிலே ரெடிலே அளபெடை யென்று 
வன்மை மென்மை இடைமை யென்ற 
சார்பிற்‌ Capes pe தன்மைய வென்று 
ஐ ஒள மகரக்‌ குறுக்கம்‌ என்றாங்‌ 
கைம்ழ வேழத்தும்‌ ஆமசைக்‌ தறுப்பே? 
(யாப்‌. கல. எழத்‌. 2.) 


என்று, யாப்பருன்கலமுடையார்‌, அசைக்கு உறுப்பாகும்‌ எழுத்‌ 
அக்கள்‌ பதினைந்து என்று விதித்தது வேண்டுதல்‌ இன்று என்பது 
நன்கு விளங்குவதாகும்‌. 

இணி, காக்கை பாடினியார்‌, அப்‌ பதினைர்தெழுத்துக்களுள்‌ ஒளகா 
ரக்குறுக்கம்‌ மகசக்குறுக்கம்‌ ஆயெ இரண்டனையும்‌ Ca), ஏனைப்‌ பதின்‌ 
மூன்றெழுத்துக்களையும்‌, றுகாக்கைபாடினியார்‌ அவ்‌ விரண்டனோட 
ஆய்தவெழுத்‌ தனையும்‌ நீக்கி, மற்றைப்‌ பன்னிரண்டெழுத்அக்களையும்‌, 
அவிஈயனார்‌ அம்‌ மூன்‌ நனோ? மெய்யெழுத் தினையும்‌ நீக்கி, ஒழிந்த பதி 
னோரெழுத்துக்களையும்‌, நாலடிகா ற்பது என்னும்‌ நூலுடையார்‌ உயிர்‌, 
ஆய்தம்‌, ஒளகாரக்குஅக்கம்‌ என்னும்‌ மூன்றெழுத்துக்களை நீக்கி, 
பிற பன்னிரண்டெ ழுத்துக்களையும்‌ வேண்டியிருத்தலினாலும்‌? யாப்‌ 
பருங்கலமுடையார்‌. கூறிய பதினைர்தெழுத்அக்களையும்‌ கோடல்‌ 
ஒருதலையாக வேண்வேதின்று என்பது எளிதின்‌ அறியலாகும்‌, 


ஆயின்‌ பேராசீரியர்‌ £, குறில்‌, நெடில்‌, உயிர்‌, மெய்‌, வல்லெழுத்து, 
மெல்லெழுத்து, இடையெழுத் அ, குற்றியலிகரம்‌, குற்றியலுகரம்‌, ஆய்‌ 
தம்‌, உயிர்மெய்‌, உயிரளபெடை, ஐசாரக்குறக்கம்‌, 97 5۲ 7 9 8 
கம்‌, இசைநாலில்‌ நீண்டொலிக்கும்‌ எழுத்து எனப்‌ ப இனைர்‌ த 
எழுத்துக்களை வேண்டினாரால்‌ எனின்‌, அவர்‌, இப்‌ பதினைந்து 
வகையும்‌ செய்யுளிலக்கணத்திற்கு வேண்டினாரே யல்லாமல்‌, அசைக்கு 
உறுப்பாக வேண்டினால்லர்‌. அஃது அறியுமாறு என்னையெனின்‌, 
(குறிலும்‌ நெடிலும்‌ குற்றுகரமும்‌ -அசைக்கு உறுப்பாம்‌...... நெடி 
ஓம்‌ அளபெடையிரண்டும்‌ உயிரும்‌ உயிர்மெய்யும்‌ வல்லின ழும்‌ 


1. யாப்‌, கல. எழுத்‌. 2. உரை. 
2. யாப்‌, கல, எழுத்‌, 2. உரை. 
8. செய்‌. சூ, 2. உரை. 


40 சில இலக்கணக்கட்டுசைகள்‌ 


மெல்லினமும்‌ இடையினமும்‌ ஐகாரக்குறுக்கமும்‌ ஒளகாரக்குறுக்க 
மும்‌ எனப்‌ பத்தும்‌ தோடைக்கு உறுப்பாம்‌, குறிலும்‌ கெடிலும்‌ 
அளபெடையிமண்டும்‌ இனம்மூன்னும்‌ ஆய்தமும்‌ வண்ணத்திற்கு 
உறுப்பாம்‌. இங்கனமே, வேறுபட ats பயன்‌ م۹0‎ 82۵ எழுத்தினை 
இயற்றிக்கோடலின்‌ “(எழுத்தின்‌ வகை” என்றுன்‌ என்பது” என்று 
எழுதியிருத்தலான்‌ அறியப்படூம்‌ என்க. ஆகவே, அசைகளுக்கு உறுப்‌ 
பாகும்‌ எழுத்துக்கள்‌-குறில்‌, நெடில்‌, குற்நியலுகரம்‌ என்னும்‌ இவை 
மூன்றேயாகும்‌. 


குற்றியலுகரம்‌ அசைக்கு உறுப்பாகுமாயின்‌, அதனைப்போன் pl 
அரைமாத்திரையளவில்‌ ஒலிக்குன்‌ குற்றியலிகரமும்‌ அசைக்கு உப்பா 
தல்‌ வேண்டுமன்றே? அதனையும்‌ உடன்எண்ணாதது என்னையெனின்‌, 
ஆசிரியர்‌, 


(ஒஓற்றெழுத்‌ இயற்றே குற்றிய விகரம்‌? (சேய்‌. 8.) 


என்றாராகலின்‌, ஒற்றெழுத்து அசைக்கு உறுப்பு ஆகாதவாறே குற்றிய 
dar pb அசைக்கு உணப்பாகா தாயிற்று என்க. இத, ஈண்டுக்‌ عم خی‎ 
சம்‌ சேர்பும்‌ நிரைபும்‌ ஆயெவாஅபோலத்‌ தானும்‌ (குற்றியலிகரம்‌) ஓர்‌ 
அசையாகுங்கொல்‌ என்று ஐயு௮வது வேண்டா. ஒற்றுநின்றாங்கு 
நின்று இயலசை உரியசைகளைச்‌ சார்க்கு வருதலும்‌, ஒற்றுப்போல 
எழுத்தெண்ணப்படாமையும்‌ உடைத்த Y ஆர்‌. பகாண்ட என்னும்‌, (இத 
சொல்லியகாரணம்‌, குற்றுகரம்‌, அரைமாத்திரைத்தாகயும்‌ ஒற்றியற்று 
ஆகா அ, நேர்பும்‌ நிரைபும்‌ Qa our OST ov, அதற்கு இனமாகிய 
குற்றிகாமும்‌ அரைமாத்திரைத்தாட, வேறோர்‌ அசையாஞுங்கொல்‌ 
என்னு ஐயுமுமற்‌ காத்தவா அ” > என்றும்‌, பேராசிரியர்‌ எழுதியிருப்ப 
வற்றாலும்‌ வலியுறும்‌. இன்னும்‌ அவர்‌, i 


ஈநினக்யொன்‌ சொன்ன தின்ன தின்று? 


என்பதில்‌, குற்றியலிகரம்‌ எழுத்‌அப்போல அலகுபெற்றது என்பா 
ரூம்‌ உளர்‌. ௮௮, சான்றோர்செய்யுள்‌ அனற என மறுக்க? என்ற 
தனானும்‌ குற்றியலிகரம்‌ ௮அலகுபெறுதல்‌ இன்று என்பது போதரும்‌. 
ஆயின்‌, ஈச்சனார்க்னியர்‌, “ஒற்றெழுத்‌ தியற்றே குற்றிய Bard’ 
என்னுஞ்‌ சூத்திரத்திற்கு, “குற்றியலிகரமாவது, ஒற்நியல்பினை 
யுடைத்து. அதுவேயன்றி எழுத்தியல்பினையும்‌ உடைத்து என்று 
பொருள்‌ கூறினாராகலின்‌, குற்றியலிகரம்‌ குற்றெழுத்‌ அப்போல 
எண்ணப்படும்‌ எனின்‌, ஒற்றும்‌ எழுத்தும்‌ என உம்மையோட எண்ண 
அம்‌ ஆகாஅ, இவ்வோத்தினுள்‌, உயிரிலேழுத்தும்‌ எண்ணப்படா அ” 
என ஓற்றினையும்‌ எழுத்தேன்றாகைலின்‌'8 எண்று பேசாிரியர்‌ எழுதி 
யிருத்தலை நோக்குக. *பிற்காலத்அச்செய்யுட்களில்‌ குற்றியலிகரம்‌ 
அலகு பெற்று வந்‌ Sor தாயினும்‌, னது, மெய்யெழுத்தப்போன்று 
அலகு பெறாது என்‌ நலே ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்க்குக்‌ கருத்தா தல்‌ 
அறிந்துகொள்க. 


1-8. செய்‌, 8. உமை, 4. Gorn. இரத, 19. 


அசை 47 


இனி, அரைமாத்திரையளவு ஒலித்தலையுடைய மெய்யெழுத்‌ 
அம்‌ குற்றியலிகாமும்‌ அலகுபெருவாயின்‌, அவ்‌ வரைமாத்திரை 
யளவே ஒலிக்கின்ற குற்றியலுகரம்‌ அலகுபெறுதல்‌ என்னை? எனின்‌, 


கூறுவல்‌. 


A Dams GP DET BE GB, தமியே நிற்கும்‌ பெயர்ச்சொற் 
களில்‌ அமரைமாத்திரை யளவில்‌ ஒலிக்‌ 


குற்றியலுகரம்‌ கும்‌. அவ்வாறன்றி, அக்‌ குற்றுகரவீற்றுப்‌ 
அசைக்குறுப்பாதற்‌ பெயர்கள்‌ அல்வழி வேற்றுமைப்‌ பொருள்‌ 
காரணம்‌ நோக்கத்தால்‌ புணருமிடத்‌ த, நிறைந்து ஒலிக்‌ 
கும்‌ என்பதுவே தொல்காப்பியனார்கொள்கை. 

காது 


காது வலிக்கின்றது 
என்பவற்றில்‌, காது என்னுச்‌ தனிச்சொல்லில்‌ உகரம்‌ Go ஒலித்‌ 


தல்‌ அறிந்துகொள்க. இதனைக்குறித்து, “குற்றியலுகரம்‌” என்னுங்‌ 
கட்டுரையில்‌ விரிவாக எழுதியுள்ளேன்‌... ஆண்டுக்‌ காண்க. 


குற்றியலுகரம்‌, தொடர்மொழிக்கண்‌ கிறைக்‌அஒலியாக்கால்‌, 


‘— ஒருகோடு 
Cana ரகல முழுமே யொருகோடு 
மாற்றார்‌ மதில்திறக்கு மால்‌! - அமுத்தொள்‌. 19, 
₹பாற்றின மார்ப்பப்‌ பரந்து வழிப்படர” س‎ PO gar. 22. 
முடித்தலை வெள்ளோட்டு மூளைகெய்்‌ யாக! _முத்தொள்‌. ۰ 


கூச்சன்மா Carag குடமாடிக்‌ கோவலனாய்‌? 
_முத்தொள்‌. 88. 


என்னுமிடங்களில்‌, செப்பலோசை கெட்டுப்‌ பாவும்‌ அழிவும்‌. 

“இன்று நீர்விளை யாட்டினு Cars திழை 

தோன்று சுண்ணத்திற்‌ Capo நிய வேறுபா 

டின்றெ னாவிக்கொர்‌ கூத்த மெனரையா 

நின்று நீலச்சண்‌ நித திலஞ்‌ As Dena’ (சீவக. தணமாலை. 53.) 
என்னுஞ்‌ செய்யுளில்‌, இன்ற, தொன்று, நின்று என்னும்‌ (HOPET 
வீற்றுச்சொற்களி லுள்ள உகரம்‌, இன்றே என்னுஞ்‌ சீரினள்ள எகர 
வுயிரேபோல்‌ ஒருமாத்திசையளவு ஒலித்தல்‌ ஐர்க்துகொள்க. இது 
போல வந்ததனை கோக்கியே ஆசிரிய தொல்காப்பியனார்‌, 

6 இசைநிலை நிறைய நிற்குவ வாயின்‌ 

அசைதிலை வரையார்‌ £ீர்கிலை பெறலே? (சேய்‌. 27.) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, Cary நிரைபு அசைகளில்‌ உகரம்‌ நிறைந்‌ 
தொலிக்கும்‌ என்றும்‌, அவ்விடத்தில்‌ அவ்‌ வசைகளே சீர்களாகும்‌ 
என்றும்‌ கூறுவாசாயினார்‌?. இவற்றால்‌, குற்றியலுகரம்‌ தொடர்‌ 

1. “ர்‌? என்னுங்‌ கட்ரையில்‌ இதனைக்குறித்து விரிவாக எழுதி 
யுள்ளேன்‌. ஆண்டுச்‌ சாண்க. 


48 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


மொழிக்கண்‌ முற்றியலுகரமா யொலிக்கும்‌ என்பது பெறப்பட்ட அ. 
அதனானே குற்றியலுகரம்‌ முற்றியலுகரமே போன்று அசைக்கு 
உறுப்பாயிற்று. 


இனி, செய்யுட்களில்‌ அசைகளைப்‌ பிரித்‌ 


10 : ۰ i 
அலகிடும்‌ முறைமை அக்‌ கூறும்‌ முறைமையை நோக்குதும்‌: 


செய்யுட்களில்‌, ஒவ்வோர்‌ அசையும்‌ தமக்கெனச்‌ இறப்புப்‌ 
பொருளுடையனவாயிருத்தலே சிறப்பு என்பது மேலே கூறியுள்‌ 
ளேன்‌. ஆகலின்‌, அசைகளைப்‌ பிரிக்கும்பொழுஅ, அவை, பொருள்‌ 
தருமாறு பிரித்தலே தகுதி. 

1. சீர்களின்‌ முதலில்நிற்குக்‌ தனிக்குற்றெழுத்தினை, மொழியி 
னின்று பிரித்து, ஒரு கோசையாகக்‌ கூறுதல்‌ ஆகாது. அஃதாவது, 

(உலக முவப்ப வலனேர்பு Agcy’ (திருழந. 1.) 

என்னும்‌ அடியில்‌ முதற்ரோகிய ans என்பதில்‌, முதற்கண்‌ நிற்கும்‌ 
உகரத்தைத்‌ தனியே பிரித்து, தேரசை எனக்‌ கொள்ளலாகாது என்ப 
தாம்‌. இதனை, 


“தனிக்குறின்‌ முதலசை மொழிசிதைத்‌ தாகா து” (சேய்‌. 7, 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ ஆசிரியர்‌ விதித்துள்ளார்‌. 

2. ஒருசீரிலுள்ள சொற்களுள்‌ முதற்சொல்லின்‌ ஈற்றெழுத்‌ 
தினையும்‌, இரண்டாஞ்சொல்லின்‌ முதலெழுத்தினையும்‌ ஒருங்கு 
சேர்த்து ஒர்‌அசையாகக்‌ கொள்ளுதல்‌ தகாது. அஃதாவது, 

“பெற்ற மாயின்‌ முற்றவின்‌ வேண்டும்‌? (தொல்‌. உயிர்‌. 77.) 


என்னுஞ்‌ சூத்திரத்தில்‌, (மூற்றவின்‌” என்னுள்‌ ரை, மூற்‌-றவின்‌ என்று 
பிரித்து, நேர்நிரை கூவிளம்‌ என்று கூறுதல்‌ கூடாது என்பதாம்‌. 
என்னெனின்‌, முற்ற என்பது ஒருசொல்‌; இன்‌ என்பது ஒருசொல்‌. 
அகலின்‌, முற்ற என்னுஞ்‌ சொல்லின்‌ ஈற்றிலுள்ள றவ்வையும்‌, இன்‌ 
சன்னுஞ்‌ சொல்லையுஞ்‌ சேர்த்து ஓசசையாக்குதல்‌ முறைமையன று, 
“முற்றவின்‌' என்னுஞ்‌ சீரை, முற்‌; ற, வின்‌ என மூன்று அசைகளாகப்‌ 
பிரித்து, கேர்‌ சேர்‌ சேர்‌ கதேமாங்காய்‌ எனக்‌ கூறுதல்‌ வேண்டும்‌. இவ்‌ 
வாறே, ஆசிரியப்பாக்களில்‌ ஓசை கெடாதவிடத்தில்‌ மூவசைச்ர்‌ வரும்‌. 

(பொன்னினு மநமைதற்‌ சறிச்தும்‌ ௮ன்னோள்‌? (அகம்‌. 258.) 
என்னும்‌ அடியில்‌, (அரு,மை,நற்‌' என்னும்‌ மூவசைச்சீர்‌ வர்துளது 
காண்க. இவ்வாறு வருதல்‌, 

“இன்‌ சீர்‌ இயைய வருகுவ தாயின்‌ 

வேண்சீர்‌ வரையார்‌ ஆசிரிய அடிக்கே? (சேம்‌. 30.) 
என்னுஞ்‌ சூத்திரவிதியான்‌ அமைவுறும்‌. அச்சூத்திரவுரையில்‌ உரை 


யாரியர்கள்‌, 


*தமிழ்தலை மயங்கிய தலையாலங்‌ சானத்து” 


அசை 40 


என்னும்‌ அடியைக்‌ காட்டி, (€இன்சீர்‌ இயைய வெண்ச£ர்‌ as sg’ என்ற 
னர்‌. ஆயினும்‌, *தலையாலம்‌' என்பது ஓசைமிக்கொலித்தலின்‌, ௮ஃது 
இன்சீர்‌ இயைய afd gg DI என ஓர்க்தறிக. 
ஆசரியர்‌ தொல்காப்பியனார்கொள்கையின்‌ படி. நேர்பு நிரைபு 

அசைகளைப்‌ பிற்காலத்தவர்‌ கொள்ளாமல்‌ விடுத்‌தமையின்‌ இக்‌ 
காலத்தவர்‌, 

விசும்புதைவந வளியும்‌? 
என்னும்‌ அடியில்‌, (விசு மபுதைவரு” என்பதை, விசும்‌, புதை, வரு— 
எனப்‌ பிரித்து கருவிளங்கனி” என்னும்‌ மூவசைச்‌£ீர்‌ என்றும்‌, 

வண்புகழ்‌ நிறைந்‌ அ வசிந்துவாங்கு நிமிர்தோள்‌? 
என்னும்‌ அடியில்‌, (வூற்தவாங்கு' என்பதை, வசந்‌, அவாங்‌, கு-எனப்‌ 
பிரித்து, கருவிளங்காய்‌ என்னும்‌ மூவசைச்‌சீர்‌ என்றும்‌, இவ்வாறே 
பிராண்டும்‌ கூறுகின்‌ றனர்‌. தொல்காப்பியனார்கொள்கையின்‌ படி , 


விசும்பு — நிரைபசை 
வசிர்து ہہ‎ நிரைபசை 
வாங்கு — தநேர்பசை 


ஆகும்‌. ஆகலின்‌, 4விசும்புதைவரு' என்பதை நேர்பு கேர்‌ நிரை ஆயெ 
மூவசைச்சீராகவும்‌, ‘Fé Siar aH என்பதை நிரைபு Gary ஆகிய 
ஈரசைச்ரோகவும்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. இவ்வா றன்‌ றி, விசும்பு என்‌ 
னுஞ்‌ சொல்லின்‌ ஈற்றெழுத்தாயெ பு என்பதையும்‌, தை என்பதையும்‌ 
ஒன்றுசேர்த்து ஓரசையாகக்‌ கோடலும்‌, வசிந்து என்னுஞ்‌ சொல்லின்‌ 
ஈற்றெழுத்தாயெ து என்பதையும்‌ வாங்கு என்னுஞ்‌ சொல்லின்‌ முதற்‌ 
கண்ணுள்ள வாங்‌ என்பதையும்‌ ஒன்றுசேர்த்து ஓரசையாகலக்‌ கோட 
ஓம்‌ அமையா. நேர்பு நிரைபு அசைகளைக்‌ கொள்ளாத ஆசிரியர்‌ 
களுக்கும்‌ இவ்வாறு பிரித்துக்கூறுதல்‌ கருத்தன்று, என்னையெனின்‌, 
யாப்பருங்கலக்காரிகையின்‌ பழையஉரையா ரியர்‌, 

Qaror MC sr QÊ குரு திபாயவும்‌ 

சென்றுகோடுநீடு செழுமலைபொருவன 

வென்றுகோடுநீடு விறல்வேழம்‌ 

என்‌ I EQ EQ பிடியுளபோலும்‌ 


என்னும்‌ வஞ்‌்௫ப்பாவினைக்‌ காட்டி, ‘Qa விருசீரடி வஞ்சிப்பா Gap 
குற்றுகரம்‌ பல வகு ஹர்தசைச்சீரும்‌ ஆறசைச்சீரும்‌ ஆயின” (ஓழிபி. 
சூ. 1. உரை) என்று எழுதியுள்ளார்‌. (கொன்று கோடு &G என்னுஞ்‌ 
சீரை, கொன்‌,று,கோ,டநீ,;டூ எனப்‌ பிரித்தல்வேண்டும்‌ என்பதே அவர்‌ 
கருத்தாதல்‌ அறிக. அல்லாக்கால்‌, இஃஅ ஆறசைச்சீராதல்‌ யாங்கனம்‌? 
இக்காலத்தவர்‌ பிரிக்குமாறு பிரிக்கன்‌, கோன்‌,றுகோ,ட£,டூ எனப்‌ 
பிரிக்‌ அ, கூவிள நறும்பூ்‌ என்னும்‌ ஈாலசைச்‌சீரேயாகும்‌. ஆகலின்‌, 
வஞ்சிப்பாவில்‌ நாலசைச்சீர்‌ வரும்‌ என்னும்‌ ஓத்தின்படி இஃது 
7 


50 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


அமைவுறுமன்றே ? இவ்வடியில்‌; குற்றியலுகாத்தைக்‌ களைதல்‌ எற்‌ 
நிற்கு? உரையா சீரியர்‌, ‘GP Da pang இவ்விலக்கணத்தால்‌ அலகு 
م۵‎ g என்று களையச்‌ Ph தளையும்‌ சிதையாவாம்‌' என்று எழுதி 
யிருத்தலின்‌, (கொன்று கோடு FB’ என்னுஞ்‌ சீரிலுள்ள குற்அகரங்கள்‌ 
ஜூன்‌ நனையும்‌ களைக) நேர்‌ ரேர்‌ சேர்‌ தேமாங்காய்‌ என மூவசைச்‌ 
சீராகவா தல்‌, குற்றுகரம்‌ மூன்‌ றனுள்‌ இசண்டனைக்‌ களைந்து நாலசைச்‌ 
சீராகவாதல்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌ என்பதே அவர்கருத்தாதல்‌ 
அறிக. யாப்பருங்கலக்காரிகைக்குப்‌ புத்துரை எழுதியவராகிய ۰ 
குமாரசாமிப்பிள்‌ ளையவர்கள்‌, (கொன்று கோடு நீடு முதலிய நான்கு 
சீர்களும்‌ குற்நியலுகரங்கள்‌ நீக்கி yaa es தேமாங்காய்‌ வாய்பாட்டு 
வேண்சீர்களாகக்‌ கொள்ளப்படும்‌' என்று எழுதியிருப்பது காண்க. 
Da, தொல்காப்பியனார்கொள்கைப்படி நேர்பு நேர்பு நேர்பு என்னும்‌ 
மூவசைச்ச ராகும்‌. 


அன்றியும்‌, காரிகையின்‌ பழையஉரையா சீரியர்‌, உறுப்பியல்‌ 6. 
ஆன்‌ காரிகையின்‌ உரையில்‌ காட்டியுள்ள 


₹அங்கண்லானத்‌ தமரரசரும்‌? 


என்னும்‌ வஞ்சிப்பாட்டில்‌, ‘HOT தசதுட்டய” என்பதை, (புளிமாநறு 
நிழல்‌” என்னும்‌ நாலசைச்‌சீருக்கு உதாரணமாகத்‌ தக்திருத்தலும்‌ ஈண்டு 
அறியத்தகும்‌. இக்காலத்தவர்‌ பிரிக்குமுறைப்படி, (அனந்தசதுட்டய” 
என்பது அனர்‌, SF, அட்‌, டய எனப்‌ பிரிக்க, கருவிளம்‌ தண்ணிழல்‌ 
என்னும்‌ வாய்பாட்செசீருக்கு உதாரணம்‌ ஆகும்‌. அச்செய்யுளில்‌ 
(கருவிளந்‌ தண்ணிழல்‌” வாய்பாட்டிற்கு உதாரணமாக, 


‘go கிளர்‌ பூ மழை ஈணிசொரித.ர? 


என்னும்‌ அடி வந்திருத்தலின்‌, (அனந்த سے سے‎ என்பத, புளிமா 
popa என்னுஞ்‌ Fals உதாரணமாகக்‌ காட்டப்பட்ட தாஞும்‌. 
இனி, புத்துரையா சீரியரும்‌, (அனந்த سے سے‎ என்பதனைப்‌ புளிமா௩று 
நிழல்‌ என்னுஞ்‌ சீருக்கே உதாரணமாகக்‌ குறித்துள்ளார்‌. அன்றியும்‌ 
அவர்‌, Lol தமாருதம்‌ என்றும்‌, இலங்குசாமரை என்றும்‌ நின்ற சீர்கள்‌ 
இரண்டையும்‌ மூவசைச்சீர்‌ என்று வாதிப்பாரும்‌ உளர்‌. இவைகளும்‌ 
சாலசையாய்ச்‌ சீர்ப்பட இரு தாக்குற்று நிற்றலை இசைசோக்கி இனி 
தூணர்க, 


மச மாருதம்‌ கேமார்‌ தண்ணிழல்‌ 
இலங்கு சரமரைபுளிமாக்‌ தண்ணிழல்‌? 
என்‌ அ எழுதியிருத்தல்‌ காண்க. இன்னும்‌ அவர்‌, 
வீங்குசவுள்‌--வஞ்டுச்‌ சர்‌? (ஒழிபி. 8. உறை) 


என்று எழுதியிருத்தலும்‌ ரோக்கத்தகும்‌. இக்காலத்தவர்‌ பிரிக்கு 
மாறு பிரிக்கின்‌, ௮து, கூவிளங்காய்‌ என்னும்‌ வெண்சீராகுமன்றே? 


இனி, யாப்பருங்கல விருத்தியுரையா சீரியர்‌, 


அசை 51 


(செங்கண்மேதி கரும்புழக்க 

அங்கணீலத்‌ தலரருச்‌ இ 

1பொழிற்காஞ்சி நிழற்றுயிலும்‌? 
என்னும்‌ அடிகளைக்‌ காட்டி, (இவ்‌ வஞ்சியடியுள்‌ நகாலசைச்சீர்‌ வந்தன” 
(சோத்து. 6. உரை) rar w எழுதியுள்ளார்‌, இவற்றுள்‌; அங்கணீலத்‌ 
என்பதை, அங்‌, Sl, லத்‌ என்று பிரிக்கலாகாத என்பதம்‌, அங்‌, ௧, 
ணீ, லத்‌ எனவே பிரித்தல்வேண்டும்‌ என்பதும்‌ அவர்கருத்தா தல்‌ 
இதனால்‌ அறியப்படுமன்றே? அன்றியும்‌ அவர்‌, 


: இருகெடுஞ்‌ செஞ்சட ரெஃகமொன்‌ நஇேர்தி யிரவின்வந்த 
வருகெடுங்‌ காதற்கன்‌ றேதரற்‌ பாலதல்‌ லாதுவிட்டாற்‌ 
கருகெடு மால்கட லேர்திய கோன்கயல்‌ சூட நேற்றிப்‌ 
பெருகெடுங்‌ குன்றம்‌ விலையோ கருதிலெம்‌ பெண்கொடிக்கே? 


என்னுங்‌ கலித்‌ அறையைக்‌ காட்டி, 6இக்கலித் துறையுள்‌ நாலசைச்சீர்‌ 
வந்தது” (€ரோத்து. 6. உரை.) என்று குறித்துள்ளார்‌. இதனால்‌, 
இச்செய்யுளில்‌, “இரவின்வந்த' என்னுஞ்‌ சீரில்‌, னகாமெய்யை 
நீக்கி, இர,விவந்‌,த எனக்‌ கொள்ளலாகாது என்பதும்‌, அவ்வாறே, 
(லாதுவிட்டாற்‌' என்பதை, லா,துவிட்‌, டாற்‌ எனவும்‌, “சூடூுநெற்றி' என்‌ 
பதை, சூ, நெற்‌, றி எனவும்‌ பிரிக்கலாகாது என்பதும்‌ தாமே போதரு 
மன்றே? இன்னும்‌ அவர்‌, (மாரியோடு மலர்ந்த என்புழி, தேமாங்கனி... 
வர்தது' (சோத்து, 7 உரை) என்று எழுதியிருத்தலின்‌, அதை மா, 
ரியோ,டூ என்று பிரித்து, கூவிளங்காய்ச்‌சீராகக்‌ கொள்ளலாகாது என்‌ 
பதும்‌ அறியப்படும்‌. இக்காட்டியவற்றால்‌, ஒருசொல்லின்‌ ஈற்றெழுத்தி 
னோடு அடுத்தசொல்லின்‌ முதலெழுத்தினை ஒன்றகூட்டி, ஓர்‌ அசையா 
கக்‌ கொள்ளுதல்‌ கூடாது என்பது பண்டையோர்கருத்தாதல்‌ நன்கு 


விளங்கும்‌. ஆகலின்‌, 
“தும்பொரு ளேன்பதம்‌ மக்கள்‌? (குறள்‌. 63.) 
என்னுமிடத்தில்‌, என்பதம்‌ என்னுஞ்‌ சீரை, என்‌ பதம்‌ எனப்‌ பிரித்தல்‌ 


கூடாது; என்‌, ப, தம்‌ எனவே பிரித்தல்வேண்டும்‌. பிறவிடங்களிலும்‌ 
இவ்வாறே கொள்க, 


ஆயின்‌, 
“வரும்‌ Bã gı Ê. pb por ஓம்பாஅ மற்றும்‌ 
பரிர்துலெ «furor தொடங்கல்‌? (ESCs. 9.) 


என்பதில்‌, ‘uf gm Ro’ என்னுஞ்‌ கீரை, பரிந்‌, து, சில, எனப்‌ பிரிக்கன்‌, 
புளிமாங்கனிச்‌சீரா வெண்பாக்‌ கெடுமன்றே எனின்‌, இத்தகைய 
விடங்களில்‌ குற்றுகரத்தைக்‌ களைந்து هتوب‎ வேண்டும்‌ என்பதே 
காரிகையா சீரியர்‌ முதலியோர்கருத்த. 


1. “பேரெழிற்காஞ்சி மீழற்றுயிலும்‌? என்பது பாடமாயிருக்கும்போலும்‌. 
அல்லத, முதலிரண்டடிகளையே உதாரணமாகக்‌ கொள்ளுதல்வேண்டும்‌. 


52 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


(சர்‌ சளையுஞ்‌ சிதையிற்‌ றிய Qa. gar Bur 


டாரும்‌ அறிவர்‌ அலதுபே றுமை? (யாப்‌. கா. ஓழி. 1.) 
என்னும்‌ விதியை நோக்குக, இதனால்‌, 

(பரிந்துசில கற்பான்‌ ரொடங்கல்‌” (நீதிநெ. 9.) 

(உடைச்‌ அளா நட்தவநங்‌ கல்வி? (நீதிநே. 8.) 


என்பனபோன்ற இடங்களிலெல்லாம்‌ குற்றுகரத்தை நீக்கி, அலட்டிக்‌ 
கொள்க. இவ்வாறு, குற்றுகாம்முகலியவற்றை நீக்கி அலகிட்டுப்‌ 
பாக்களை ௮மைத்துக்கொள்ளுதல்‌ கூடுமேயன்‌ றி, 


“கற்றாரை கோக்டுச்‌ கருச்சழிச கற்றவேலா? (நீதி நே. 15.) 


என்னும்‌ அடியில்‌ உள்ள, (கற்றவெலா' என்பதுபோன்ற சீர்களை 
அமைத்துக்கொள்ளுதல்‌ இயலாத. எண்டுக்‌ கற்‌, ற, வேலா என்பது 
தேமாங்கனிச்‌€சேயாகுமாதலின்‌, இத, வெண்பாவில்‌ அமையுமா 
றில்லை. இதனைக்‌ கற்‌, றவே, லா எனப்பிரித்து, கூவிளங்காய்ச்‌€ராகக்‌ 
கொள்ளுதல்‌ அமையாது என்பது Copa Sue paper விளங்கும்‌. இவ 
வாறே, 

சம்‌ இசெயத்‌ தாள்விளக்கத்‌ தாளின்மறுத்‌ சான்சண்டு? 

(கள. கலிதொடர்‌. 82.) 
என்னும்‌ அடியில்‌, “சந்திசெய, தொளின்மறு” என்னுஞ்‌ £ீர்களை 
அமைத்‌அக்கொள்ளலாகாஅ. தாளின்‌ என்பதன்‌ னகர மெய்யை 
நீக்குதல்‌ ஒருகால்‌ அமையுமாயினும்‌, தாளி என்பதிலுள்ள ளிகரத்‌ 
இனையும்‌, மறு என்னுஞ்‌ சொல்லின்‌ முதலெழுத்தினையும்‌ ஒன்று 
சேர்த்து, 'ளிம' என்று ஓசையாகக்‌ கொள்ளுதல்‌ அமையா தன்றே? 
அன்றியும்‌, இவ்வடி கலியோசை யுடையது. இதனை, 

௪ச்திசெயத்‌ தாள்விளச்சக்‌ தாளின்மறுச்‌ தான்சண்டு 
புர்‌திமிசத்‌ சான்களித்‌ துப்‌ போதன்மனச்‌ தேசொண்டு 
எனச்‌ சேர்த்துப்‌ படித்து ஓர்ந்தறிக. இதநிற்க. 
இனி, Carwe நிரைபசைகளைக்‌ கூறுமிடத்து, ஒருசொல்லோடு 
மற்றொறு சொல்லின்‌ மூதலெழுத்தினைச்‌ சேர்த்து ஓர்‌ அசையாக்கிக்‌ 
கூறுதல்‌ ஆகாது. அதாவ, வார்முரசு என்பதில்‌, வார்‌ என்னுஞ்‌ 
சொல்லோடு முரசு என்னுஞ்‌ சொல்லின்‌ முதலெழுத்தாயெ முவ்வினைக்‌ 
கூட்டி, வார்மு = முற்றுகரம்‌ abs நேர்புறுசை எனக்‌ கொள்ளுதல்‌ 
கூடாது என்பதாம்‌. இவ்வாறே, பரன்முரம்பு என்பதில்‌ பரல்‌ 
என்பதனோடு மூரம்பு என்பதன்‌ முதலெழுத்தாயெ முவ்வினைச்‌ 
சேர்த்து, பரன்மு - முற்றுகரம்‌ வந்த நிரைபு அசை எனக்‌ கொள்ளுதல்‌ 
ஆகாது, இவ்வாறே, (நாணுடை uhma, “அறிவுடை யந்தணன்‌” 
என்பவற்றில்‌, காணு, அறிவ, எனப்‌ பிரித்து, அவற்றை முறையே 
கேர்புஅசை நிரைபுஅசை எனக்கொள்ளுதலும்‌ ஆகாது. யின்‌, 
ண و سے‎ “முழவுமுகம்‌' என்பவற்றில்‌, நாணு, முழவு என்பவை 
BTL, நிரை சைகளாகும்‌ வ்வுகாம்‌ புணர்ச்சிக்கள்‌ 7 
நிலைமொழிகளோடு ور ا ا سم‎ ம سی اس سب‎ 


அசை 53 


சேர்பு நிரைபு இனி, செய்யுட்களின்‌ ஈற்றில்‌ இவ்வாறு 


அசைகளின்‌ புணர்ச்சிக்கண்‌ வரும்‌ உகரம்‌ வருதல்‌ இன்‌ 


மையின்‌) ஆண்டு, முற்றுகரவீற்று சேர்பசை‏ چنا را 
நிற்காதென்பது நிரைபசை நிற்றல்‌ இல்லை. இது,‏ 

முற்றிய லுகரழம்‌ Our Pass துக்‌ Qaror y 

நிற்றல்‌ இன்றே ஈற்றடி மநங்கனும்‌? | (சேய்‌. 9.) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ அறியப்படும்‌. ஆயின்‌, 

“இன்னா தினியார்ப்‌ பிரிவு. 1 (குறள்‌. 1158. 
என்றும்‌, 

*புன்ச ணுடைத்தாற்‌ புணர்வு 1 (குறள்‌. 1152.) 
என்றும்‌, 

“அணையார்‌ திருமாற்‌ கரவு 2 (முதற்றிருவந்தாதி. 58.) 


என்றும்‌ முற்றுகாவீற்று நிரைபுஅசை செய்யுளின்‌ஈற்றில்‌ வர்ததால்‌ 
எனின்‌, அவை, ஆசரியர்தொல்காப்பியனார்‌ கொள்கையின்‌ படி அமையா 
என்க. பேராசிரியர்‌, *ஈற்றடிக்கண்ணும்‌ இறுதிக்கண்ணே முற்றுகரம்‌ 
விலக்குண்ட அ எனக்கொள்க. என்றார்க்கு, 

“புலைமலர் த்‌ தாரகலம்‌ புல்லு”? 
என வும்‌, 

“கண்ணாரக்‌ காணக்‌ கதவு?? முத்தோள்‌. 42.) 
எனவும்‌ வருமால்‌ எனின்‌, அவை, மருஉலழக்கு என்க' என்று எழுதி 
யிருப்பது ஈண்டைக்குக்‌ கருதத்தகும்‌. ஆகலின்‌, ஈச்சினார்க்கினியர்‌, 

நிற்றல்‌ இன்றே ஈற்றடி மருங்கினும்‌” 
என்பதற்கு, ஈற்றடியிடத்திலும்‌ இயலசையாய்‌ நிற்றல்‌ இன்று; எனவே, 
உரியசையாயே நிற்கும்‌' என்று உசைகூறின தூஉம்‌, 

‘Bors gor தாகும்‌ அறிவு? (குறன்‌. 454.) 
என்றற்றொடக்கத்‌து அடிகளை - உதாரணமாகக்‌ காட்டின தூஉம்‌ அமை 
வுடையன அல்ல என அறிக. அவர்‌, *ஈற்றடியிடத்திலும்‌ இயலசை 
யாய்‌ நிற்றல்‌ இன்று” என்றார்‌. 

நினைப்பானை நீங்கும்‌ திர? (குறள்‌. 519.) 

(வேண்டாப்‌ பொருளு மது” குறள்‌, 901.) 


1. இச்சொற்களில்‌ :பு£வ்விகுஇி யிருக்குமாயின்‌ அமையும்‌. புவ்விகுதியே 
“வூவ்விகுதியாய்த்‌ இரிச்துளது எனச்‌ சோன்றுஇன்ற து. 
2, “அரா? என்றிருப்பின்‌ அமையும்‌. 


54 சில இலக்கணக்கட்டுரைகள்‌- 


என, முற்றுகாவீ ற்‌ று இயலசை செய்யுளின்‌ ஈற்றில்‌ வர்‌ தள தன்றே P 
(இயலசை ps rer டேனைய வுரியசை? (சேய்‌. 5.) 


என்பதனால்‌, கேசை நிரையசைகளே இயலசை எனப்படும்‌ என்பது 


அறியப்படும்‌ ۲ ஆசிரியர்‌, 


“முற்றிய லுகரமும்‌ மொழிசிதைத்துக்‌ 5۱۲۵۲۲ اف‎ 
நிற்றல்‌ இன்றே ஈற்றடி. மருங்கினும்‌? 


என்னுஞ்‌ சூத்திரத்தில்‌, முற்றியலுகரம்‌ எனக்‌ குறித்தது நேர்பசை 
நிரைபசைகளில்‌ நிற்கும்‌ முற்றியலுகரத்தையே அன்‌ றி, நிரையசைக்கண்‌ 
நிற்கும்‌ முற்றியலுகரத்தையன்‌ அ. இச்சூத்திரத்தை அடுத்து, 

“குற்றிய லுகரமும்‌ முற்றிய லுகாழம்‌ 

ஒற்றொடுர்‌ தோன்றி நிற்கவும்‌ பெறுமே? (சேய்‌. 10.) 


என்னுஞ்‌ சூத்திரத்திலும்‌ முற்றியலுகரம்‌ என்றது உரியசையிற்றில்‌ 
நிற்கும்‌ முற்றியலுகர த்தினையே. என்னை? நிரையசைமி ற்று முற்றுகரமே 
ஈண்டுக்‌ கருதப்பட்டது எனின்‌, அது, 

£குறிலே நெடிலே குறிலிணை குறினெடில்‌ 

ஒற்றேடு வநதலோடு? (சேம்‌. 8) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ முன்னரே அமைரந்துடெர்ததன்றே? இவற்‌ 


ரூல்‌, ஈச்சினார்க்கனியர்கூற்று ஆசிரியர்கருத்திற்கு ஓத்ததன்று என்று 
வீடுக்கத்தகும்‌, 


Il]. சீர்‌ 


இனி, சீர்களின்‌ இயல்பினை நோக்குதும்‌: இரண்டுஅசைகளாலும்‌ 

மூன்று௮சைகளாலுஞ்‌ சீர்கள்‌ அமைவுறும்‌. அகலின்‌, சீர்கள்‌-- 

ஈரசைச்சீர்‌ எனவும்‌, மூவசைச்‌சீர்‌ எனவும்‌ 

2 10و چ‎ வகை இரண்டு வகைப்படும்‌, ஒரோவழி கேர்பசை 

நிசைபசைகளுஞ்‌ சீராகுமாயினும்‌, அவை 

ஈரசைச்சீரில்‌ அடங்குதலின்‌, சீர்கள்‌ இரண்வெகையே யாகும்‌. 

ஆயின்‌; ஈாலசைச்சீர்களும்‌ உள்ளனவால்‌ எனின்‌, அம்‌ காலசைச்சர்க்கு 

உதாரணமாகக்‌ காட்டிய சீர்களெல்லாம்‌, ஈரசைச்சீர்கள்‌ இரண்டா 
தற்கு அமைவுடையனவாகவே உள்ளன. யாங்கனம்‌ எனின்‌, 


“அங்கண்வானத்‌ தமரமசரும்‌? 
என்பது, 
“அங்கண்‌ வானத்‌ தமாரசரும்‌? 


என்றாதற்குப்‌ பெரிதும்‌ இயைபுடையதாதல்‌ அறிக. இவ்வாறே அச்‌ 
செய்யுள்‌ முழுவதும்‌, 


(வெங்களி யானை வேல்வேர்தரும்‌ 

வடிவார்‌ கூர்தல்‌ மங்கையரும்‌ 

கடிமலர்‌ எர்திக்‌ 5g bi இிறைஞ்சச்‌ 

இங்கஞ்‌ சுமர்த மணியணைமிசைக்‌ 

கொங்கிவர்‌ அசோகின்‌ gefi hy OE pe. 

செழுரீர்ப்‌ பவளத்‌ இரள்சாம்பின்‌ 

முழுமதி புரையும்‌ முக்குடைநிழல்‌ 

வெங்கண்‌ வினைப்பகை விளிவெய்தப்‌ 

பொன்புனை நெமெதில்‌ புடைவளைப்ப 

அனந்த சதுட்டய மவையெய்த 

ஈனச்தலை யுலகுடை ஈவைநீம்ச 

மந்த மாருதம்‌ மருக்கசைப்ப 

அந்தர sie துபி நின்‌ றியம்ப 

இலங்கு சாமரை எழும்தலமர 

நலங்கிளர்‌ பூமழை ஈனிசொரிதா? 
என முச்ரேடிகளாகவே இயன்‌ திருத்தல்‌ காண்க. இவ்வா அ வஞ்சிப்பா 
Agar வரும்‌ ஆூரியச்சர்‌ இரண்டனை ஒருசீராகக்‌ கொள்ளுதல்‌ 
அவற்றின்‌ ஓசையை ஒருமிடத்துப்‌ பொருந்தாமை போ தரும்‌. ۰ 
அங்கண்வான த்‌ தமரரசரும்‌ எனவும்‌, இத்தொடக்கத்தன வற்றுள்‌ 
நாலசைச்‌2ர்‌ வந்தனபிற எனின்‌, அவை குறளடிவஞ்சி யல்ல; சந்தடி. 
வஞ்சியாக வைப்ப நாலசைச்‌£ ரல்லவாம்‌ என்பது” (யாப்‌. ௪. பக்‌, 412) 
என்று யாப்பருங்கலவிருத்திகாரர்‌ எழுதியிருத் தலை அறிக. 


யாப்பருங்கல நூலாசிரியர்‌? சாலசைச்சீர்‌ வேண்டினாராயினும்‌, 


1. ரோத்து. 4. 


56 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


அஃது இல்லாமலே நடப்பதோருபாயம்‌ உண்‌ 
சாலசைச் Er டென்று உரையா சிரியர்‌ கூறியுள்ளார்‌. ௮ஃதா 
வேண்டாமை, வது, 


1்குற்றுகரம்‌ ஒத்றாக்‌இச்‌ 2கூன்வகுத்‌ துச்‌ IAE இயற்றி 
மற்றை *நெடிலும்‌ 5லகையுளியுஞ்‌--சொத்றபின்‌ 
மே$லசைச்சர்‌ சாட்டி 7அளபெடையை வீ(ம)றழித்தால்‌ 
காலசைச Fi ê இல்லை நடை? 
என்பதாம்‌. இச்செய்யுளிற்‌ கூறப்பட்ட ஏழுகயங்களைத்‌ தழுவின்‌ 
நாலசைச்‌சீர்‌ வேண்டாதே நடைபெறும்‌. இவவேழனையும்‌ யாப்பருங்‌ 
கலவிருத்தியாசிரியர்‌ உதாரணங்காட்டி விளக்இ விரிவாக (பக்‌. 408-19) 
எழுதியுள்ளார்‌. ஆயினும்‌, இக்‌ கட்டுரைகற்போருக்குப்‌ பயன்படும்‌ 
பொருட்டு அவற்றைச்‌ சுருக்கமாக ஈண்டுத்‌: தருகின்றேன்‌. 
1. குற்றுகரத்தை ஒற்றாக்குதல்‌ 
ுண்டுநீடுநீர்‌ குவளைத்‌ சண்சனை! 
“கோளன்றுகோடுநீடு குருதி மாறவும்‌? 
என்னும்‌ வஞ்யேடிகளில்‌ ஜயசைச்சீரும்‌, அறசைச்சீரும்‌ ஆவான்‌ செல்‌ 
லுஞ்‌ Sisma குற்றுகரங்களை ஒற்றாக்கின்‌, அவை மூவசைச்சீரே 
யாகும்‌. 
2. கூன்வகுத்தல்‌ 
அடியதர்சேர்தலி னசஞ்சிவச்‌ தன? 
:மண்கோண்டகுமி குவளை பூக்கும்‌? 
(மாவழங்கலின்‌ மயக்தற்றனவமி? 
என்னும்‌ அடிகளில்‌ வர்துள்ள நாலசைச்சீர்களில்‌, அடி, குழி, வழி 
என்பவற்றை முதல்‌, இடை, கடைகளில்‌ கூனாகக்‌ கொள்ளின்‌, அவ்‌ 
வடிகளில்‌ நாலசைச்சீர்‌ இன்றாகும்‌. 
8. சிந்தடியாக்குதல்‌ 
அங்கண்வானத்‌ தமரரசரும்‌ 
என்னுங்‌ சூறளடியை மேற்காட்டியவா அ இந்தடி யாக்கின்‌, அதில்‌ 
நாலசைச்சர்‌ இன்றாகும்‌. இவ்வாறே, (வலமாதிரத்தான்‌ வளிகொட்ப” 
என்பதனையும்‌ சிந்தடியாகக்‌ கொள்க. 
4. நேடிலடி ஆக்குதல்‌ 
:சிறுசோற்றுனு ஈணிபல கலத்தன்‌ மன்னே? 
என்னும்‌ ஆசிரியப்பாவின்‌ கோடியையும்‌, 


:கண்டலவண்டறி .சழிபிணகூச்‌ கருநீல மதவிம்மவும்‌! 


சர்‌ 57 


என்னுங்‌ கலிப்பாவின்‌ நேரடியையும்‌, 
:இறுசோம்‌ Fo மணிபல sag gor மன்னே? 
கண்டல்‌ வண்டல்‌ கழிபிணக்கிச்‌ கருநீல மதுவிம்மவும்‌? 
என நெடிலடி யாக்கின்‌ நாலசைச்சீர்‌ இன்றாகும்‌. 
5. வகையுளி கூறுதல்‌ 
பா,டு,நர்க்‌,த மா,டுநர்க்‌ தம்‌ பண்தொங்‌ கண்டவர்க்கும்‌? 
என்னும்‌ அடியை, 
‘ur, Gers, கு மா,டுநர்ச்‌,கும்‌ பண்தொல்‌ கண்டவர்க்கும்‌? 
என்று வகையுளி ஆக்னெ, ஆண்டு, ஈாலசைச்சீர்‌ இன்றாகும்‌. 
6. அசைச்சீர்‌ கொள்ளுதல்‌ 
۰ 56 وج‎ செஞ்சுட பெஃகமொன்‌ Coe யிரவின்வந்த 
அருரெமில்‌ காதற்கன்‌ ஹேதரற்‌ பாலதல்‌ லாதுவிட்டாற்‌ 
55068 மால்கட லேச்திய கோன்‌ கயல்‌ சூடூநேற்றிப்‌ 
பெருரெறெ குன்றம்‌ விலையோ கருதிலெம்‌ பெண்கொடிக்கே? 
என்னும்‌ கலித்‌ துறையை அறு சீரடி. ஆசீரியவிருத்தம்‌ எனக்‌ கொண்டு, 
அதன்‌ ஈற்றடியில்‌ பேண்‌ என்னும்‌ ஓரசைச்சொல்லையே ஒருசீராக 
நிறுத்‌ இன்‌, ஆண்டும்‌, நரலசைச்சீர்‌ வந்த இன்றாகும்‌. 
7. அளபேடையை அழித்தல்‌ 
‘gî ay ğ gf alê செல்லும்‌ களர்சடைப்‌ YR GI 
பேர்‌ ஒய்ப்போஒய்ப்‌ பூச லிடச்செய்‌ த போதய்ப்போதம்‌! 
என்னும்‌ வெண்பாவில்‌ வந்துள்ள காலசைச்‌€ர்களில்‌ ஒர்‌ அள பெடையை 
அழித்அவிடின்‌; 
தாஅய்த்தாய்ச்‌ செல்லுர்‌ தளர்சடைப்‌ புன்‌ 9 جم‎ 
போஓய்ப்போய்ப்‌ பூச விடச்செய்‌ த--போஜஒய்ப்போயம்‌” 
என்றாகும்‌. ஆகவே, ஈாலசைச்சீர்‌ இன்றாயிற்று. (ருக்‌ தளையுஞ்‌ கதை 
۱9۵ கறிய இஉஅளபோ, டாரும்‌ அறிவர்‌ அலகுபெ முமை' (ஒழிபி, 1.) 
என்னும்‌ யாப்பருங்கலக்காரிகையானும்‌ இவ்விதி அறியப்படும்‌. 
இக்காட்டிய ஏழுறயங்களைக்‌ கொள்ளின்‌, சாலசைச்சர்‌ கொண்ட 
ஆசிரியர்க்கும்‌ அஃதில்லாமே ஈடைபெறுதல்‌ கூடம்‌, ஆயின்‌, காக்கை 
பாடினியார்முதலிய ஆசிரியா இச்‌ சாலசைச்சீரினைக்‌ கொண்டது எற்‌ 
றிற்கோ எனின்‌) (இவ்வா அரைப்பின்‌, உணர்வினார்க்கன்றி அறிய 


வொண்ணாக' என்பத கருதிப்போனும்‌. இஅகாஅங்‌ கூறியவாற்றான்‌, 
Brome FE வேண்டுதல்‌ மிகையேயாம்‌ என்பது நன்கு விளங்கும்‌. 
இது நிற்க. 
இனி, அசைகளால்‌ அமைவுஅஞ்‌ சீர்களின்‌ வகையும்‌ தொகை 
யும்‌ கோக்குதும்‌: 
8 


58 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


I. இயலசைகளால்‌ வருஞ்‌ சீர்கள்‌--4. 


1.  நேர்கேர்‌ 

2, ۳۵۳2 Siac 
3. நிரைநிரை வலை இயற்‌ 

4. சோலிரை 


11. உரியசைகளால்‌ வருஞ்‌ சீர்கள்‌--4, 


1. சேர்புசேர்பு 
2, நிரைபுகேர்பு 
8. நிரைபுநிரைபு 
4. சேர்புநிரைபு 


இவை ஆசிரியவுரிச்சீர்கள்‌ 


₹இயலசை மயக்கம்‌ இயற்சீர்‌ ஏனை 
உரியசை மயக்கம்‌ ஆசிரிய உரிச்‌£ர்‌? (சேய்‌. 18) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ இவை அறியப்படும்‌. 
III. இயலசை ஆசிரியவுரியசை இவற்றின்‌ மயக்கத்தால்‌ ages 
سوت از‎ 
1. உரியசையும்‌ இயலசையும்‌ 
1. நேர்பு கேர்‌ 
2. நீரைபு கேர்‌ 


இது, (சேரவண்‌ நிற்பின்‌” (செய்‌.15) என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ அறியப்‌ 


படும்‌. 


۰ இவை இரண்டும்‌ இயழ்‌£ர்ப்பாற்படும்‌, 


8. சேர்பு நிரை 
4, நிரைபு நிரை 


Qa, “முன்னிரை யுறினும்‌' (செய்‌. 14) என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ அறி 


யப்பமெ, 


? இவை இரண்டும்‌ உரிக்‌சர்ப்பாற்படும்‌, 


2. இயலசையும்‌ உரியசையும்‌ 


கேர்‌ நேர்பு --கேர்‌ நிரை என்பதுபோலவும்‌, 
கேர்‌ நிரைபு --கேர்‌ நிரை 
கிரை நேர்பு —கிஸ்ர நிரை 
கிரை நீரைபு-.கிரை நிரை 
அகும்‌. இவை, 

‘Queer ஈற்றுமுன்‌ உறரியசை வரினே 

நிரையசை இயல ஆகும்‌ என்ப? (சேய்‌. 18) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ அறியப்பதெலின்‌, இவையும்‌ متخ گم نو‎ h 
படும்‌. இனி, Qu pF Gur ஆசரியவுரிச்‌சரும்‌ இத்தனை யாகும்‌ என்பது 
எளிதின்‌ ௮றிதற்பொருட்டு, அவற்றை ஈண்டு ஒருங்கே குறிக்கன்றேன்‌. 


22 232 2 


22 22 3 


eo, லு 


22 22 2 


சீர்‌ 59 
1. இயற்சீர்கள்‌--10. 


1. கேர்‌ கோர்‌ 5. நேர்பு நேர்‌ 
2. நிரை நேர்‌ 6. Gory Cert 
3. Sor நிரை 7. சேர்‌ Coty 
4. Gat நிரை 8. நிரை Cary 
9, Get Awry 
10. நிரை நிரைபு 


II. ஆசிரிய உரிச்சீர்கள்‌--6 
1. சேர்பு நேர்பு 5. நேர்பு நிரை 
2. நிரைபு சேர்பு 6. Seory நிரை 
8. நிரைபு Gory 
4. Gery கிரைபு 


இவை use ob ஈரசைச்சீர்கள்‌ . இவற்றுள்‌, இயற்‌€ர்கள்‌ பத்தாயி 
னும்‌, சிறப்பித்துச்சொல்லப்படும்‌ இயற்சீர்கள்‌ இயலசைகளால்‌ 
அமைக்த soar or GF tor யாகும்‌. அவ்வாறே உரியசைக 
ளால்‌ அமைந்த முதல்நான்‌ குசீர்களே உரிச்€ர்கள்‌ என்று ان م6‎ i 
அக்கூறப்படுவன ஆகும்‌. மற்றையன அவவச்சீர்களில்‌ அமைத்துக்‌ 
கொள்ளப்பட்டன. 

இனி, மூவசைச்‌ சீர்களை நோக்கும்‌; 

இயலசை உரியசைகள்‌ ஆயெ கான்கூ௮சைகளையும்‌ முதல்‌ 
இடை கடை என்னும்‌ மூன்நிடத்தும்‌ நி௮ுத்து உறம, மூவசைச்சீர்‌ 
அறுபத்துநான்கு ஆரும்‌. எங்கனம்‌ எனின்‌, நேர்‌, நிரை, சேர்பு, 
நிரைபு என்னும்‌ சான்கு௮சைகளையும்‌ ஒன்றன்‌ E gp ஒன்றாக கிறுத்து, 
அவற்றின்‌ மூன்‌ ஒருகால்‌ நேரசையும்‌, ஒருகால்‌ நிசையசையும்‌, 
கால்‌ நேர்பசையும்‌, ஒருகால்‌ நிரைபசையுந்‌ தந்து  உறழின்‌, (4x 4=16) 
பதினாறு சீர்க ளாகும்‌. அவற்றின்‌ ஈற்றில்‌ நேரசையை நித்தின்‌ 
நேரீற்று மூவசைச்சீர்‌ பதினாமுகும்‌; நிரையசையை நிறுத்தின்‌ நிரை 
யீற்று மூவசைச்சீர்‌ பதினா।ாகும்‌; நேர்பசையை நிறத்தின்‌ நேர்பீற்று 
மூவசைச்சர்‌ பதினா।றாகும்‌; நிரைபசையை நிறுத்தின நிரைபீற்று 
மூவசைச்‌ ۶ பதினாறு ஆகும்‌. ஆகவே, (1064-04) அறுபத்துகான்கு 
சீர்க ளாகும்‌, சுருங்கக்‌ கூறின்‌, மேற்காட்டிய ஈரசைச்‌சீர்கள்‌ பதினாற 
னோடும்‌ நேர்‌, நிரை, சேர்பு, நிரைபு என்னும்‌ அசைகள்‌ சான்களையும்‌ 
உற, (16 x4= 64) அறுபத்துநான்கு சீர்கள்‌ அகும்‌ என்னலாம்‌. 
அவை வருமா: 


I. நேரீற்று மூவசைச்சர்‌-— 16. 


1. நேர்‌ நேர்‌ கேர்‌ x 9. சேர்பு நேர்‌ Car 

2. சேர்‌ நிரை கேர்‌ x 10. சேர்பு கிரை கேர்‌ 
3. கேர்‌ Cary கேர்‌ 11. Gerų சேர்பு நேர்‌ 
4 Gert நிரைபு ரேர்‌ 12. நேர்பு நிரைபு Car 
5. கிரை கேர்‌ நேர்‌ xX 18. கிரைபு கேர்‌ Car 
6. நிரை நிரை கேர்‌ x 14. நிரைபு நீரை Car 
7. நிரை சேர்பு கேர்‌ 15. ferq நேர்பு Car 
8. நிரை மிரைபு கேர்‌ 16. கிரைபு கிரைபு ரேர்‌ 


60 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


11. கிரையீற்று மூவசைச்சர்‌-— 16. 


1. கேர்‌ சேர்‌ நிரை 9. நேர்பு நேர்‌ நிரை 

2. கேர்‌ நிரை நிரை 10. சேர்பு நிரை நிரை 

3. சேர்‌ நேர்பு நிரை 11. சேர்பு சேர்பு கிரை 

4. நேர்‌ நிரைபு கிரை 12. சேர்பு நிரைபு நிரை 

5. நிரை ரேர்‌ நிரை 18. நிரைபு சேர்‌ நிரை 

6. நிரை நிரை நிரை 14. நிரைபு நிரை நிரை 

7. நிரை சேர்பு நிரை 15. நிரைபு சேர்பு நிரை 

8. நிரை கிரைபு கிரை 16. Sory Awry கிரை 

111. நேர்புறற்று மூவசைச்சீர— L6. 

1. கேர்‌ சேர்‌ Cary 9. சேர்பு ரேர்‌ Cary 

2. கேர்‌ நிரை நேர்பு 10. நேர்பு நிரை நேர்பு 

8. கேர்‌ சேர்பு சேர்பு 11. சேர்பு நேர்பு சேர்பு 

4. ரேர்‌ நிரைபு சேர்பு 12. நேர்பு நிரைபு நேர்பு 

5. நிரை சேர்‌ சேர்பு 18. கிரைபு சேர்‌ சேர்பு 

6. நிரை நிரை நேர்பு 14. கிரைபு நிரை சேர்பு 

7. நிரை சேர்பு Cary 15. கிரைபு நேர்பு சேர்பு 

8. கிரை நிரைபு நேர்பு 16. நிரைபு dary சேர்பு 
IV. கிரைபுஈற்று மூவசைச்சீர்‌....16. 

1. கேர்‌ நேர்‌ நிரைபு 9. ரேர்பு நேர்‌ நிரைபு 

2, சேர்‌ கிளை நிரைபு 10. சேர்பு நிரை நிரைபு 

8. கேர்‌ சேர்பு நிரைபு 11, சேர்பு சேர்பு நிரைபு 

4. கேர்‌ நிரைபு நிரைபு 12. நேர்பு நிரைபு Bory 

8. நிரை சேர்‌ நிரைபு 18. கிரைபு சேர்‌ நிரைபு , 

6. நிரை நிரை கிரைபு 14. Beary நிரை நிரைபு 

7. நிரை சேர்பு நிரைபு 15. Rory சேர்பு நிரைபு 

8. நிரை நிரைபு நிரைபு 16. கிரைபு கிரைபு நிரைபு 


என்பன காண்க. இம்‌ மூவசைச்சீர்கள்‌ அறுபத்தநான்கனுள்‌, இயற்‌ 
சீர்‌ சான்கனோடீம்‌ கோசை கூடிய ர்கள்‌ நான்கும்‌ ஓழிய மற்றைச்‌ 
சீர்கள்‌ அறுபஃதும்‌ வஞ்சியுரிச்சீர்‌ எனப்படும்‌. 
வேண்பாவரிச்சீர்‌ 4 
1. சேர்‌ சேர்‌ கேர்‌ 
2. நிரை நேர்‌ ரேர்‌ 


8. . நிரை நிரை நேர்‌ 
4. . கேர்‌ கிரை Car 


என்பன. 


“இயற்சீர்‌ இறுதிழன்‌ நேரவண்‌ நிற்பின்‌ 
உறிச்சர்‌ வெண்பா ஆகும்‌ என்ட? (சேய்‌. 19.) 


*வஞ்சிச்‌ ரென வகைபெற்‌ mera 
வேண்கீம்‌ அல்லா pans யான? (சேய்‌. 20.) 


என்பவற்றை அறிக. 


சீர்‌ 61 


graset இனி, ஒரசைச்சர்களை கோக்குதும்‌: 


இசைநிலை நிறைய கிற்குவ வாயின்‌‏ ء 
அசைநிலை வரையார்‌ £ீர்கிலை பெறலே? (சேய்‌: 27.)‏ 


என்னுஞ்‌ சூத இரத்தான்‌, ஓசை நிறைந்‌ அநிற்கு மிடங்களில்‌ அசையுஞ்‌ 
சீர்‌ ஆகும்‌ என்று ஆசரியர்‌ தொல்காப்பியனார்‌ விதித்துள்ளார்‌. யாப்‌ 
பருங்கலலமுடையார்‌, 

(ஓரசைச்‌ ரூம்‌ தோரிரு வசைசத்தே? (சீரோத்து. 5.) 


என்னுஞ்‌ சூத்தித்தான்‌, சேரசை நிரையசை இரண்டும்‌ சீர்கள்‌ ஆகும்‌ 
என்றும்‌, அவை, Or "REF எனப்‌ பெயர்‌ பெறும்‌ என்றும்‌ கூறி 
யிருக்கின்றார்‌. அவர்‌, யாப்பருங்கலக்காரிகையிலும்‌, 
:ஓரசை யேநீன்றுத்‌ சீராம்‌ பொதுவொரு சாலசையே! 
(உறுப்‌, 3.) 


என்று கூறியுள்ளார்‌. இவற்றால்‌, அசைகள்‌ தமியேநின்று சீராக 
வரும்‌ என்பது அறியப்படும்‌. யாப்பருங்கலமும்‌, யாப்பருங்கலக்‌ 
காரிகையும்‌ கேர்பசை நிரைபசைகளைக்‌ கொண்டிலாமையின்‌, கேரசை 
நிசையசைகளே தனித்தனி நின்று சீர்கள்‌ ஆகும்‌ என்றது வெளிப்படை. 
தொல்காப்பியனார்‌, அசைகளே சீரும்‌ அகும்‌ என்னாமல்‌, (இசை 
நிலை நிறைய நிற்குவ ஆயின்‌, அசைநிலை வரையார்‌ ர்கிலை பெறலே' 
என்றாராகலின்‌, எல்லாவிடத்திலும்‌ எல்லா௮சைகளுஞ்‌ சீராகும்‌ என்‌ 
பது அவர்களுத்தன்று எனல்‌ ஈன்கு புலனாகும்‌. இசைநிலை நிறைய 
நிற்காவிடத்தில்‌ அசைகள்‌ சீர்களாதல்‌ இல்லைஎன்பது கூறாமலே 
விளங்குமன்றே? கேர்பசை நிரைபசைகள்‌ மட்டுமே சிலவிடங்களில்‌ 
ஓசை நிறையநின்‌ அ சீர்கள்‌ ஆகும்‌ எனவும்‌, நேரசை நிரையசைகள்‌ 
அவ்வாறு ஒசை நிறைந்‌ தநிற்காமையின்‌, அவை (வெண்பாவின்‌ சற்றி 
லன்றி ஏனையிடங்களிற்‌) சீர்கள்‌ அகா எனவும்‌ உய்த்‌அணரப்படும்‌. 


(அஇ فا بقع‎ மூன்றுஞ்‌ சட்டு? (நான்‌. 31.) 
£தாய்கிலை கண்டு தடுப்பினும்‌ விடப்பினும்‌? (அகத்‌. 40.) 
‘shout ஒழிய வென்றுகைச்‌ கோண்டு? (புறத்‌. 18.) 
வேலின்‌ கோச்யெ விளக்கு கிலையும்‌? (புறத்‌, 35.) 


என்றும்‌, 
£வள்ளியோர்ப்‌ படர்ந்து புள்ளிக்‌ போகி 
செடிய என்னாது சுரம்பல கடந்து 
வடியா சாவின்‌ வல்லாங்கும்‌ பாடி 
பெற்றது மகிழ்ந்து சுற்ற மருத்தி 
ஓம்பா துண்டு கூமபா த LA 
வரிசைக்கு age அயிப்‌ பரிசில்‌ வாழ்க்கை 


பிறர்க்கத்‌ 2தறிச்‌ தன்றோ இன்றே? (புறம்‌. 47) 
“பின்னாவ தேன்று பிடித்திரா' (நாலடி. 5) 


02 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


என்றும்‌ வந்துள்ள அடிகளில்‌ நேர்பசை நிரைபசைகள்‌ இராக நிற்றல்‌ 
காண்க. இவ்வாறு கேர்பசை நிரைபசைகள்‌ சோக வர்துள்ளனவே 
யல்லாமல்‌, நேரசை நிரையசைகள்‌ பண்டைச்சேய்யுட்களில்‌ யாண்டும்‌ 
செய்யுளினிடையே தமியே சீர்களாக வந்தில. இவற்றால்‌, நேர்பசை 
நிரைபசைகளே செய்யுளிடையில்‌ ஓசை நிறைந்து சீர்களாய்‌ நிற்கும்‌ 
என்பது அறியப்படும்‌. மேற்காட்டியவற்றுள்‌, பிறர்க்கு என்பது கான்க 
னுருபொடு கூடிய சொல்லாதலின்‌, அதனை, நிரைகேர்‌ என்னும்‌ காசை 
யெனக்‌ கொள்ளாது, நிரைபசை என்னும்‌ ஓரசை எனக்‌ கொண்டது 
பொருர்தாதால்‌ எனின்‌, ஈர்க்கு, நிழற்கு என்ற உருபும்‌ நிலைமொழித்‌ 
தொழிலாதலான்‌, அவையும்‌ கேர்பசை நிரைபசையாம்‌ என்பது 
இதனாற்‌ பெற்றாம்‌!” என்று பேராசிரியர்‌ எழுதியிருத்தலின்‌, பிறர்க்குத்‌ 
என்பது நிரைபசையாகும்‌ என்க, 

(குற்றிய லுகரமும்‌ முற்றிய லகரமும்‌ 

தோன்றி நிற்கவும்‌ பெறுமே? (சேய்‌. 10.)‏ 9 م هام و 
என்னும்‌ விதியால்‌, “பிறர்க்குத்‌' என ஒற்றொடங்கூடி நின்றது என‏ 
அறிக. ஆயின,‏ 

> இசைநிலை நிறைய... ۔.,‎ FA tw Qu pCa? 
என்னுஞ்‌ சூத்திரத்தின்‌ உரையில்‌, பேராசரியர்‌, 

கழறொழா மன்னர்தங்‌ கை” 

:புனனாடன்‌ பேரே வரும்‌: 

:எய்போற்‌ இடர்கானென்‌ எறும்‌ 


(மேவாரை யட்ட களத்து? 


என்னும்‌ அடிகளை உதாரணமாகக்‌ காட்டி (இங்கனம்‌ கூறாக்கால்‌, 
வெண்பாவின்‌ ஈற்றடியை முச்சாடி என்னுமாறு இல்லை என்பது” 
என்ற எழுதியிருத்தலானும்‌, ஈச்கனார்க்கனியரும்‌ அவ்வடிகளையே 
உதாரணமாகக்‌ காட்டி, (இங்கனம்‌ கூறாக்கால்‌, “வெண்பாட்‌ டீற்றடி 
முச்சீர்த்‌ தாகும்‌” என்ற விதி ஆமாறின்று என்றே எழுதியிருத்தலா 
னும்‌, வெண்பாவின்‌ ஈற்றடியில்‌ அசைகள்‌ சீராகும்‌ என்பதுவே, (இளை 
நிலை என்னுஞ்‌ சூத்திரத்தின்‌ பொருள்‌ எனப்‌ போதருதலின்‌, பிற 
விடங்களில்‌ சேர்பசை நிரைபசைகள்‌ சோக வரும்‌ என்றல்‌ அமையா து. 
ஆகலின்‌, மேற்காட்டிய 

AD உ௮ம்‌ மூன்றுஞ்‌ சட்டு? 

‘Cart கோக்கிய விளக்கு நிலையும்‌? 


என்பவற்றில்‌, சுட்டு என்பதனைத்‌ தேமா என்னும்‌ ஈரசைச்‌ சீரோகவும்‌ 
விளக்கு என்பதனைப்‌ புளிமா என்னும்‌ ஈரசைச்‌ சராகவுமே கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌ எனின்‌, கூறுவல்‌. அசிரியர்‌, முன்னர்‌, அடிகளில்‌ நிற்குஞ்‌ 
சீர்களைக்குறித்துக்‌ கூறுமிடத்து, வெண்பாட்டின்‌ ஈற்றடி முச்ருடை 
யது என்பதும்‌, ஆண்டு அசையுஞ்‌ சீராக வரும்‌ என்பதும்‌, 


l, செய்‌, ico 9. உணரா 


சீர்‌ 08 
(வெண்பாட்‌ டீற்றழ. முச்சிர்த்‌ தாகும்‌.” (சேய்‌. 72.) 
“அசைசீர்த்‌ தாகும்‌ அவ்வயி னன. (சேய்‌. 78.) 
என்னுஞ்‌ சூத்திரங்களால்‌ விதித்து, 
‘Coto றியற்சீர்‌ நிரையும்‌ நிரைபுஞ்‌ 


சீரேற்‌ Now இயற்கைய என்ப.” (சேய்‌. 74.) 
(நிரையவண்‌ நிற்பின்‌ சேரும்‌ ரேர்பும்‌ 
வரைவின்‌ ஜென்ப வாய்மொழிப்‌ புலவர்‌. (சேய்‌. 75.) 


என்னுஞ்‌ சூத்திரங்களால்‌, ஈற்றடியின்‌ இரண்டாஞ்சீர்‌ கேரீற்றுஇயற்‌ 
சீராயின்‌ அதன்முன்‌ நிரையசையும்‌ நிரைபசையும்‌ வரும்‌ என்றும்‌, 
நிரையீற்றுஇயற்சோயின்‌ அதன்முன்‌ கேரசையும்‌ நேர்பசையும்‌ 
வரும்‌ என்‌ அங்‌ கூறியுள்ளார்‌. ஆகலின்‌, (இசைநிலை' என்னுஞ்‌ சூத்தி 
சம்‌ வெண்பாட்டின்‌ ஈற்றடியில்‌ அசைகள்‌ சீராக வரும்‌ என்‌இன்‌ றது 
என்றல்‌ பொருந்தா அ என விடுக்க. 


இனி, நேர்பசை நிரைபசைகள்‌ சீராக நிற்குமிடத்‌அ, அவை எச்‌ 
சீராக அமைத்துக்கொள்ளப்படும்‌ எனின்‌, இயற்சீராக அமைத்துக்‌ 
கொள்ளப்படும்‌. இஃது, 


இயற்சீரீப்‌ பாற்படுத்‌ தியற்றினர்‌ கோளலே 
தளைவகை ிதையாத்‌ தன்மை யான? (சேய்‌. 28.) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ அறியப்படும்‌. இச்‌ சூத்திரவுரையில்‌, பேரோ 
சிரியர்‌, எய்தா தத எய்‌. அவித்தனுஉமாம்‌. என்னை? உரியசையால்‌ தளை 
கொள்ளுமாறு உணர்த்தினமையின்‌” என்ற கருத்துக்கூறி, (பாற்படூத்து 
எனவே, ஊதிகாரத்தான்‌ இறதிநின்ற உரியசையிரண்டும்‌ பகுத்துக்‌ 
கொள்ளப்படும்‌ என்றும்‌, (தானாக இயல்வதன்மையின்‌, இயற்றுக 
எனப்பட்டது என்றும்‌ விளக்கமும்‌ எழுதியுள்ளார்‌. ஈச்சீனார்க்‌ 
இனியர்‌, 

٤ خر ها دہ اگھ دھ درم‎ றென்று முனிவாள்‌? 

*செய்க்தோர்‌ நிறைத்துக்‌ கணம்புகல்‌? 


என்னும்‌ அடிகளைக்‌ காட்டி, கேர்பு dary அசைகள்‌ சீராகி, முறையே, 
நேர்நேர்‌, நிரைநேர்‌ என்னும்‌ இயற்சீர்களாய்‌ நின்னு தட்டன என்றார்‌, 
இவற்றால்‌, நேர்பு நிரைபு அசைகளே சீர்களாகித்‌ தளைகோள்ளும்‌ 
என்பது தெளிவாகும்‌. ஆகவே, Cary நிரைபு அசைகளே சீர்களாய்‌ 
ஒரோவழி வரும்‌; நேர்‌, நிரை அசைகள்‌ வெண்பாவீற்றுக்க ணன்றி 
யாண்டூஞ்‌ சீர்களாக வாரா என்பது உணரப்படும்‌. ஆயின்‌, உரையாசரி 
யர்கள்‌,இசைகிறை' என்னுஞ்‌ சூத்திரம்‌, வெண்பாட்டீற்றடியில்‌, அசை 
ராக வருதற்கு விதிகூறுவதூ எனக்‌ கொண்டமையின்‌, நான்குஅசை 
களும்‌ சீராகும்‌ என்னும்‌, ga pn eih நேர்பசை நிரையசைகளே 
தளைகொள்ளும்‌ என்றம்‌ கூறுவாராயினர்‌. *இசைநிலை நிறைய' என்‌ 
னஞ்சூத்திரத்திற்குப்‌ Curragh ஈச்சினாக்கினியருங்‌ கூறிய 
வுரை பொருர்தாது என்பது மேலே கூறப்பட்டதாகலின்‌, ௮௮ 
பற்றி, நேரசை நிரையசைகளுஞ்‌ செய்யுட்களில்‌ சீர்களாக வரும்‌ எனக்‌ 


64 சில இலக்கணக்கட்டுசைகள்‌ 


கூறுதலும்‌ பொருந்தாது என்பது தானே போதரும்‌. இதகாறங்கூறிய 
வற்றால்‌, நேர்பு நிரைபு ௮சைகளே செய்யுட்களில்‌ இசை நிறைர்‌ அ சீர்‌ 
நிலைபெறும்‌ என்பது தெளிவாகும்‌. 


இங்கனமாகவும்‌, தொல்காப்பியனார்‌ எல்லா௮சைகளுஞ்‌ செய்யுட்‌ 
களில்‌ யாண்டும்‌ சீர்களாக வரும்‌ என்றார்‌ எனக்‌ கொண்டு, கேர்பசை 
நிரையசைகளை வேண்டாசு அவிகயனார்‌ முதலிய ஆ௫ரியரும்‌ Ga rong 
நிசையசைகள்‌ மொழியிடையும்‌ Fi srr வரும்‌ என்றமையின்‌, யாப்‌ 
பருங்கலம்‌, யாப்பருங்கலக்காரிகை இவற்றின்‌ ஆசிரியரும்‌ கேரசை 
நிரையசைகள்‌ சீர்களாக வரும்‌ என்றார்‌. அதனால்‌, யாப்பருங்கலத்தின்‌ 


விருத்திஆசிரியர்‌, 
“கய்‌ விரிச்தன STK SOHO பூஞ்சுனை 


மய்‌ விரிர்தன நீலமும்‌ வான்செய்சாண்‌ 
மெய்‌ ۵996 sor வேங்கையுஞ்‌ Carit sC sS 
கெய்‌ விரிச்சன நீளிருங்‌ குன்றெலாம்‌?. 


‘er வணங்கிலை மாவொடு சூழ்கரைச்‌ 

சர வணம்மிது தானணி போலுமால்‌ 

அர வணங்குாவி லாண்டகை சான்றவன்‌ 

பிரி வணர்ச்துழி வாரல்‌ னென்செய்கோ? (பக்‌, 73.) 


என்னும்‌ பாக்களைக்‌ காட்டி, பாவினங்களுள்‌ முதற்கண்‌ நேரசைப்‌ 

QurméF ها‎ நிசையசைப்பொதுச்சீரும்‌ வந்தன” என்றார்‌. ஆயின்‌, 

அவர்‌ தாமே, (இவற்றை (ஓரசைச்சீர்களை) வகையுளி சேர்த்துக்‌ 

கொள்க என்பாரும்‌ உளர்‌' (பக்‌. 78.) என்று எழுதியிருத்தலின்‌, 
“சய்வி ரிர்தன கார்களும்‌ பூஞ்சுனை? 

என்னும்‌, 


“குரவ ணங்கிலை மாகொடு சூழ்கரை? 


என்றும்‌ வகையுளி யாக்கி அமைத்துக்கொள்ளுதல்‌ கூடுமாகலின்‌, 
அண்டு, ஓரசையே சீராக வந்தது எனல்‌ வேண்டா எனின்‌, “சீரியைர்‌ 
இற்றது சீரெனப்‌ படுமே” (தொல்‌. செய்‌. 12) என்றுராகலின்‌, ஒவ்‌ 
வொரு சீரிலும்‌ சோற்கள்‌ இறுதல்வேண்டுதலின்‌, வகையுளி யாக்‌, 
'கய்வி' என்றும்‌, ‘gra’ என்றும்‌ சீர்களை நிறுத்துதல்‌ அமையாது 
என்பதே யாப்பருங்கலவிருத்திகாரர்கருத்அ. ஆயின்‌, அவர்‌, 
எழுவகைநயங்களுள்‌ வகையுளியையும்‌ ஒன்றாகக்‌ கொண்டா 
ராகலின்‌ வகையுளியை அமைத்‌ துக்கொள்ளுதல்‌ கூடும்‌ எனின்‌, அர்‌ 
ஈயம்‌ காலசைச்சீர்‌ வேண்டாமைக்கு ஒரோவழி வகையுளியாக அமைக்‌ 
கலாம்‌ என்றற்குக்‌ காட்டினதேயன்‌ நிச்‌ செய்யுளில்‌ யாண்டும்‌ வகை 
யுளி கோடல்‌ அமையும்‌ என்பது அவர்‌கருத்தன்று என்க. வகையுளி 
கோடல்‌ கருத்தா weir, ‘sel, 'குரவ- என்ற பிரித்துக்‌ காட்வோ 
ரன்றே? அஃதின்மையின்‌, அவர்‌ ஓசையே Sore aê gg என்றார்‌. 
ஆயினும்‌, பண்டைச்செய்யுட்களில்‌ இவ்வாறு நேரசை நிரையசைகள்‌ 
தமீயே சீராக வந்தலவாகலானும்‌, நேரசை நிரையசைகளை இயற்சீர்ப்‌ 


தீர்‌ 05 


பாற்படுத்த லாகாமையானும்‌ இவ்வா ண! வருவன தொல்காப்பியனார்‌ 
கருத்திற்கு அமையா என்க, வகையுளியாகப்‌ பிரிக்குஞ்‌ சீர்களைச்‌ சிறப்‌ 
பில்சீர்‌ என்று இக்காலத்தில்‌ அமைத்துக்கோடலும்‌ ஒன்று, 
யாப்பருங்கலக்காரிகையில்‌ ஓரசைச்சர்க்கு உதாரணமாகக்‌ 

காட்டப்பட்டுள்ள தாயெ, 

உரிமை யின்க ணின்மையால்‌ 

அரிமதர்‌ மழைக்‌ கண்ணாள்‌ 

செருமதி சேய்‌ திமையால்‌ 

பெருமை கொன்ற என்பவே” 


என்னும்‌ பாட்டு அமைத்துக்கொள்ளப்படுமா ۰ என்னெனின்‌, 
t அரிமதர்‌ மழைக்‌ கண்ணாள்‌' என்பதை, 6அரிம தர்ம ழைக்க(ண்ணாள்‌” 
என்னு வகையுளியாக்க அமைத்அக்கொள்வார்க்கும்‌, செருமதி 
செய்‌ Samura என்பதை, “செரும திசெய்‌ தீமையால்‌' எனக்‌ கொள்‌ 
ளின்‌, (திசெய்‌' என்னுஞ்‌ சீர்‌ ஓசை குறைதலின்‌, அதனை, EQF 
என நீட்டினான்‌ றி அமையுமாறு இன்ற. முதலையின்‌ இசண்டாஞ்‌ 
சீரையும்‌, கான்காமடியின்‌ இரண்டாஞ்சீரையும்‌ சோக்கின்‌; இது 
ஈன்கு விளங்கும்‌. இவ்வாறு ஓசை குறைந்து Ft கெட்டுள்ள செய்‌ 
war, இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டத்‌ தக்க சிறப்பின காதல்‌ இன்ற. 
இக்கூறியவற்றால்‌, வெண்பாவினீற்றி லன்றி நேரசை கிரையசைகள்‌ 
தமியே கின்று சீர்கள்‌ ஆகா என்பது நன்கு விளங்கும்‌. இது நிற்க. 
இனி, ஒவ்வொரு பாவிலும்‌ வருஞ்‌ சீர்கள்‌ பாவையென ஆராய்தும்‌: 


இயற£ர்‌, ஆசிரியவுரிச்சீர்‌, சேர்பு நிரைபு என்னும்‌ ஓசசைச்சர்‌ 
இவை ஆசிரியப்பாவில்‌ வரும்‌. இவற்றள்‌ இயற்சீர்‌ எல்லாப்பாவினுள்‌ 
ளும்‌ வரும்‌. இஃது, (இயல்புவகையான்‌ ஒரோ 
ஆரியப்‌ பாவில்‌ ஒன்றாகி நின்ற சொற்கள்‌ வருதல்‌ பெரும்‌ 
வருஞ்‌ சீர்கள்‌ பான்‌ மையாகலானும்‌, நான்குபாவிற்கும்‌ போது 
வாகி இயன்ற வருதலானும்‌, இயலசையான்‌ 
வரும்‌ சாசைச்‌சர்‌ ஆகலானும்‌, இவற்றை ஒருபாவிற்கு உரிமை கூறுதல்‌ 
அரிதாகலானும்‌ இவற்றை இயற்சீர்‌ என்றான்‌. எனவே, சொல்லின்‌ மூடி. 
யும்‌ இலக்கணத்தான்‌ நான்குபாவிற்கும்‌ உரிய என்பதூஉம்‌ ஈண்டுப்‌ 
பெற்றாம்‌. அல்லதூஉம்‌, இவற்றைத்‌ களைகூறும்வழி மூன்‌ mur dp 
கும்‌ உரிமைகூறி, கலிப்பாவிற்கும்‌ வஞ்சிப்பாவிற்கும்‌ கேரீற்றுஇயற்‌ 
சீர்‌ வாரா என, ஒழிந்த சீர்‌ வரும்‌ என்பது உடன்பட்டமையானும்‌ 

சான்குபாவிற்கும்‌ இயன்றவரும்‌ என்பது பெற்மும்‌' (செய்‌. 
18 உரை.) என்ன பேராசிரியர்‌ எழுதியிருத்தலான்‌ அறியப்படும்‌. இனி, 
இயற்சீர்வெண்டனையான்‌ அமைந்த வெள்ளடியும்‌ ஆசரியப்பாவில்‌ 
நிற்றற்குரியவிடத்தில்‌ ag நிற்கும்‌. ஓசை கெடாது இயைக் திருப்‌ 
பின்‌ வெண்பாவுரிச்‌€ரும்‌ வருதல்‌ அமையும்‌. அவ்வாறே வஞ்சகச்‌ 

சீரும்‌ ஒரோவழி aig நிற்கும்‌. இவை, 
இயற்சீர்‌ வெள்ளட ஆசிரிய மருங்கின்‌ 
நிலைக்குறி மரபின்‌ கீற்கவும்‌ பெறுமே.” (சேம்‌. 62.) 
9 


00 சில இலச்கணக்கட்டுை ரகள்‌ 


‘Harr இயைய வருகுவ தாயின்‌ 

வெண்சீர்‌ வரையார்‌ ஆசிரிய வடிக்கே.” (சேய்‌. 80.) 

“அந்நிலை மருங்கின்‌ வல்சி யுரிச்சீரீ 

ஒன்றுத லுடைய ஒரோரு வமியே.? (சேய்‌. 81) 
என்னுஞ்‌ சூத்திரங்களான்‌ அறியப்படும்‌. (இன்சீர்‌ இயைய வருகுவ 
ஆயின்‌” என்னாமல்‌, வருகுவ தாயின்‌” என்றமையான்‌, ஓரடியில்‌ வெண்‌ 
சீர்‌ ஒன்றே வரப்பெறும்‌ எனவும்‌, வஞ்பியுரிச்‌£ரும்‌ ஒரோ வழியே வரு 
மாகலின்‌ ஜாடியில்‌ ஒன்றே வரப்பெறும்‌ எனவும்‌ போதரும்‌. இனி, 
இச்சர்கள்‌ வர்‌ அள்ளமைக்கு உதாரணக்‌ காண்பாம்‌: 

ஆசிரியப்பாவில்‌ இயற்சீர்‌ வர்துள்ளவற்றிற்கு உதாரணம்‌: 

“அம்மா மேனி ஆயிழை மகளி 

ராரக்‌ தாங்யெ அலர்ழலை யாகத்து? (அகம்‌. 206, 
என்னும்‌ அடிகளில்‌, இயலசைகளான்‌ ஆயெ இயற்சீர்‌ ஈான்கும்‌ at gor 
ளன. 


“(ஒங்கவேன்‌ erga! வேங்கடத்‌ அம்பர்‌? (அகம்‌. 218.) 
“அணங்குசா லரிவையை ஈசைஇப்‌ பெருங்களிற்று? (அகம்‌. 212.) 
“பெட்டாங்கு மொழிப என்ப ௮வ்வலர்‌? (அகம்‌. 216.) 
“முளையோ ரன்ன ழன்னேயிற்றுத்‌ அவர்வாய்‌? (அகம்‌. 212.) 
(பல்கதிர்‌ வாங்கிய பசெட ரமையத்து? (அகம்‌. 218.) 
‘og soir هه‎ மகளிர்‌ அணிதுறந்து ஈடுங்க? (அகம்‌. 217.) 


என்னும்‌ அடிகளில்‌, இயலசையும்‌ உரியசையும்‌ மயங்யெ இயற்சீர்‌ 
ஆனும்‌ வந்துள்ளன. 


ஆசிரியவுரிச்சீர்கள்‌ 
பு துலம்‌ பெற்ற வெய்துநீங்கு புறவில்‌? (அகம்‌. 224) 
ஈட்டெழிற்‌ பொலிந்த ஏந்துதவவு மொய்ம்பின்‌ (அகம்‌. 222.) 
:சறவுண்‌ மண்டை அுடச்சலின்‌ இறவுக்கலித்து? (அகம்‌. 96.) 
விசைத்துவாங்கு துருத் தியின்‌ வெய்ய arn’ (அகம்‌. 224.) 


என்னும்‌ அடிகளில்‌, உரியசை மயங்கிய ஆசரியவுரிச்சீர்‌ நான்கும்‌ வந்‌ 
துள்ளன. 

ஒங்குதிரைப்‌ பவ்வம்‌ நீங்க வோட்டிய? (அகம்‌. 212.) 

முழவுழகம்‌ புலரா விழவுடை. வியனகர்‌? (sath. 206.) 
என்னும்‌ அடிகளில்‌, உரியசையும்‌ இயலசையும்‌ மயங்கயெ உரிச்சர்‌ 
இரண்டும்‌ வந்தன. 

அசைச்சீர்கள்‌ 

*கழிச்தோர்ச்‌ கிரங்க செஞ்சமொ 

டொழிச்‌ திவ ணுறைதல்‌ ஆற்று வோர்க்கே? (அகம்‌. 215.) 
என்னும்‌ அடிகளில்‌ நிரைபு கேர்பு ௮சைச்சர்‌ இரண்டும்‌ வந்தன. 


சீர்‌ 67 


cr od யளையிற்‌ குறும்பல்‌ சனைய? (குறுந்‌. 12.) 
என இயற்சீர்‌ வேள்ளடி வந்தது. 

“பொன்னினு மநமைநற்‌ கறிச்தூம்‌ அன்னோள்‌? (அகம்‌. 258) 
என, நிரைநேர்நேர்‌ ஆயெ வெண்சீர்‌, இன்சீர்‌ இயைய வந்தது. இவ்‌ 
வாறன்‌ றி; l 

தமிழ்‌ தலை மயங்கிய தலையாலங்‌ கானத்‌ ”سے‎ (புறம்‌. 19.) 
ஏன்னும்‌ அடியில்‌, (தலையாலம்‌” என இன்சீர்‌ இயைய வெண்டர்‌ வர்‌ 
தது என்பது அமைதியாகாது என்பது மேலே கூறப்பட்ளெது, 

பேரா சீரியர்‌, வஞ்சிச்சீர்களுள்‌ பத்‌ அச்ச்களே ஆசிரியப்பா 
வில்‌ அருவெரும்‌* என்று கூறி, அவற்றிற்கு உதாரணமுங்‌ காட்‌ 
ஒனார்‌ (செய்‌. 81. உரை). ஈச்‌சனார்க்னியரும்‌ அவ்வாறே கூறினார்‌. 


அவர்கள்‌ கொடுத்துள்ள உதாரணங்கள்‌ வருமாறு; 


2:மாரியோடு மலர்ச்த மாத்தாட்‌ கொன்றை — ரேர்ரேர்கிரை 
:தறிஞ்சியோடூ கமழும்‌ குன்ற காடன்‌? س‎ நிரைநேர்மிரை 
*ழன்றிலாடு மஞ்ஞை மூதிலை எறிக்கும்‌? مسب‎ ரேர்ரோசரேர்பு 


“அலரி நாறு அவர்வாய்‌ அமர்த்த கோக்இன்‌? — நிரைரேர்ரேர்பு 
8 கண்போல்மலர்ந்து வண்டு மயங்கு தாமரை? — சேர்ரேர்கிரைபு 
“காடிவழங்கு குன்று கண்டு போக? سب‎ நிரைகேர்கிரைபு 
“காடுதேரா வுழிதரு கஙெகண்‌ யானை” — ۷ 

“சந்துசிதைய ஒழுச செங்குரற்‌ சிறுதினை? °" ۔‎ ரேர்புகிரைசேர்‌ 
»۱۵ 5 5۲۱-۲ 5 Dots சிலம்பிற்‌ சேக்கும்‌? — நிரைபுசேர்கேர்‌ 

கடறுகவரா விழிச்‌ து கான்யாறு வரிப்ப? سب‎ நிரைபுநிரைகேர்‌ 


ஆசிரியர்தொல்காப்பியனார்‌ و‎ 


“வேண்பா வுரிச்சீர்‌ ஆசிரிய ہہ‎ PF ۴ 
இன்பா நேரடிக்‌ கொநங்குநில இலவே?” (சேய்‌. 23.) 


என்று விலக்கினாராகலின்‌, கேரடிக்கண்‌ வெண்பா வுரிச்ரும்‌ ஆசிரிய 
வுரிச்சீரும்‌ ஒருங்கே நிற்றல்‌ இன்று என்பது புலனாகும்‌. இச்சூத்தி 

1, யாப்பருங்கலவிருத்திகாரரும்‌ இங்கனமே கூறியுள்ளார்‌. பச்‌. 428. 

2. மாரியொடு, குதிஞ்சியொடு என்பவற்றை, இக்சாலத்தார்‌ கொள்ளு 
மாறு, முறையே சகேர்கிரைகேர்‌, நிரைநிரைரேர்‌ என்னாமை அறிக. 

8. “கண்போல்‌ மலர்ர்த? என்று பதிப்பிச்சப்பட்டிருப்பது தவறாகும்‌* 
ஈச்சினார்ச்சிணியருரையில்‌, “வண்மெயங்கு? என்பதனை, நேர்‌ கேர்‌ நிரை 
பிற்கு உதாரணம்‌ காட்டியிருப்பது பொருச்சாது. என்னையெணின்‌, (வண்‌ 
டூமயங்க” என்பது நேர்பு நிரைபு மயங்கிய ஆரிரியவுரிச்‌ரோதலே யன்றி, 
நேர்‌ நேர்‌ நிரைபு என்னும்‌ வஞ்சியுரிச்‌ சீர்‌ ஆதல்‌ இன்று. “சந்து சிதைய? 
என்பதில்‌, சந்து என்பதை சேர்பு அசை என்று உரையாசியர்களே கொண் 
டிருத்தலின்‌, “வண்டூமயங்கு? என்பதில்‌, வண்டு என்பதை ரேர்பசையாகவே 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌ என்பது கூறாமலே விளங்கு மன்றே? அன்றி, 
ஏனையுதாரணங்களெல்லாம்‌ அடியின்முதலிலே இருத்தல்‌ காண்க, 


08 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


ரத்தில்‌, ‘Gary. என்றது, பத்துஎழுத்துமு தல்‌ பதினான்்‌குஎழுத்து 
வரையும்‌ உள்ள அடியாகும்‌. இது 

பத்தெழுச்‌ தென்ப Corns களவே 

ஓத்த சாலெழுத்‌ OSTOON கடையே” (சேம்‌. 38.) 


என்பதனான்‌ அறியப்படும்‌, வெண்பா வுரிச்ீர்‌' என்னும்‌ மேற்‌ 
சூத்திரத்தில்‌, (ஒருங்கு நிலைஇல” என்ற, ஒருசேர நில்லா என்றபடி. 
இதற்கு, (ஒருங்குநிற்றல்‌ இல்லை” என்றே பொருள்‌ கூறினர்‌ இளம்‌ 
பூரணஅடிகளும்‌. நேரடிக்கண்‌ ஒருங்குநிற்கும்‌ நிலை இன்௮ எனவே, 
அதனின்‌ மேற்பட்ட நெடிலடி, கழிநெடிலடிகளில்‌ ஒருங்குநிற்கும்‌ 
நிலை உண்டு என்பது கருத்தாகும்‌, இனி, கேரடிக்கண்‌ ஒருங்குகிற்றல்‌ 
இன்ற எனவே, ۶م‎ இடையிட்டு நிற்கலாம்போலம்‌. 


மேற்காட்டிய, (வெண்பாவுரிச்சீர்‌” என்னுஞ்‌ சூத்திரத்தில்‌, (இன்‌ 
பா்‌ என்றது, வெண்பாவினை என்று இளம்பூரணருரையில்‌ உளது, 
வெண்பாவில்‌ ஆரியவுரிச்சீர்‌ வருதற்கு விதியின்மையின்‌ ௮௮ 
வாராது. வாராதபோது, வெண்பாவில்‌ அசரியவுரிச்‌சீரும்‌ வெண்பா 
வுரிச்சீரும்‌ ஒருங்குநிற்றல்‌ இன்று என விலக்குதல்‌ வேண்டாவன்றே? 
பேராஇிரியரும்‌, ஆசரியர்கச்‌சனார்க்கினியரும்‌. (இன்பா என்றது, ஆசி 
ரியப்பாவினை எனக்‌ கொண்டனர்‌. இன்பா நேரடிக்‌ கொருங்குகிலை 
இலவே” என்பதற்கு, பேராசிரியர்‌, “ஆசரியப்பாவிற்கு ஒப்பவரும்‌ நிலை 
இல' என்று பொருள்கூறி, (இன்பா Cary என்பது, ஆகரியஅடி 
என்றவாறு” என்று விளக்கம்‌ எழுதினார்‌. (இன்பா நேரடி” என்ப 
தற்கு, ஆசிரியஅடி என்று பொருள்கூ௮ுதலும்‌ அமைவுடையதாகத்‌ 
தோன்‌ றவில்லை. 
‘game அடியும்‌ ஆ௫ரியச்‌ குரிய? (சேய்‌ 52) 


என்‌ றதனால்‌, ஆசிரியப்பாவில்‌ குறளடி.முதல்‌ கழிநெடிலடியளவும்‌ உள்ள 
ஐந்தடிகளும்‌ வருமன்றே ? ஆகலின்‌, (இன்பா' என்பதை ஆசீரியப்பா 
என்று பொருள்கொள்ளினும்‌, (இன்பா நேரடி” என்பதற்கு, ஆசிரியப்‌ 
பாவில்வரும்‌ நோடிக்கண்‌ என்‌ றன்றே பொருள்கூ அதல்‌ வேண்டும்‌? ஈச்ச 
னார்க்னியர்‌, (ஆசிரியப்பாவில்‌ வரும்‌ அளவடிக்குப்‌ பொரும்‌ தநிற்றல்‌ 
இன்று” என்றே பொருள்‌ கூறியுள்ளார்‌. அவர்தாமும்‌, “ஒருங்கு நிலை 
இல” என்பதற்கு, “போருந்த நிற்றல்‌ இன்ற? என்று பொருள்‌ கூறியது 
அமைதியாதல்‌ இன்னு, நேரடிக்கண்‌, வெண்பா வுரிச்சரும்‌ ஆசிரியவுரிச்‌ 
சீரும்‌ ஒருங்குகிற்றல்‌ இல்லை என்பதுவே அமைதியாய பொருளாகும்‌. 
(கலித்தளை மருங்றெ கடியவும்‌ படாஅ? (24) என்பதனால்‌, கலிப்பா 
வின்கண்‌ ணாயின்‌, நேடிக்கண்‌ வெண்பா வுரிச்சீர்‌ ஆசிரியவுரிச்சீர்‌ இரண்‌ 
டும்‌ ஒருங்கே நிற்றல்‌ அமையும்‌ எனக்‌ கொண்டாராகலின்‌, எனைப்‌ ` 
பாக்களில்‌ அவை ஒருங்குநகிற்றல்‌ இல்லைஎனக்‌ கூறுதலே அமைதி, 
இதகாறுளல்‌ கூறியவற்றால்‌, ஆசீரியப்பாவில்‌ கேரடிக்கண்‌ இவ்‌ விரண்டு 
சீர்களும்‌ ஒருங்குநில்லா என்பது அணியப்படும்‌. 

இனி, வெண்பாவில்‌ வருஞ்‌ சீர்களை நோக்குதும்‌: வெண்பாவில்‌ 
இயற்சீர்‌ பத்தும்‌ வெண்£ர்‌ நான்கும்‌ வரும்‌. அசைச்சீர்‌ இ.ண்டும்‌ 


சீர்‌ 69 


ஒரோவழி வரும்‌. அசைச்சர்‌ ஆசிரியப்பாவி 

வெண்பாவில்‌ அம்‌ வெண்பாவிலுமே வரும்‌; பிறபாக்களில்‌ 

“BE சீர்கள்‌ வாரா. (இவையும்‌ (அசைச்சீர்கள்‌) கலிக்கு 

விலக்குண்‌, ஆசிரியத்திற்கும்‌ வெண்பாவிற்‌ 

கும்‌ உரியவாயின” (செய்‌. 28. உரை) என்று நச்னார்க்கினியர்‌ எழுதி 
யிருப்பது காண்க. 


வெண்பாவில்‌ இயற்சீர்பத்தும்‌ வருதற்கு உதாரணம்‌, 
(1) :இல்வாழ்வா னேன்பர்‌ னியல்புடைய சூலர்க்கு? — நேர்‌ கேர்‌ 


(ததன்‌. 41.) 
(2) “அன்பு மறனு முடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை? — நிரை கேர்‌ 
(குறள்‌. 45.) 
(8) “ஒல்லும்‌ வகையான்‌ அறவினை யோவாதே? — நிரை நிரை 
(குறள்‌. 88.) 
(4) :இருமை வகைதெரிச்‌ தீண்ட றம்‌ பூண்டார்‌? سب‎ கேர்‌ நிரை 
(குறள்‌. 28.) 
(5) “கதங்காத்துக்‌ கத்றடங்க லாற்றுவான்‌ செவ்வி? — சேர்பு ரேர்‌ 
(குறள்‌. 180.) 
(6) “விலங்கொடு மக்க எனைய ரிலங்கநால்‌? — நிரைபு ரேர்‌ 
(குறள்‌. 410.) 
(7) “தீயினாற்‌ சுட்டபுண்‌ உள்ளாறு மாறாதே? — ரேர்‌ சேர்பு 
(தறன்‌.. 129.) 
(8) :சகூதி யேனவோன்று நன்றே பகுதியால்‌? .— நிரை நேர்பு 
(துறன்‌. 111.) 
(9) “நீல்விநந்து வானத்‌ தவர்க்கு? — சேர்‌ நிரைபு 
(தறன்‌. 86.) 
(10) வருவிருந்து வைகலும்‌ ஓம்புவரின்‌ வாழ்க்கை? مب‎ நிரை நிரைபு 
(Spar. 83.) 


என்னும்‌ அடிகளிற்‌ காண்க. 
வேண்சீர்க்கு உதாரணம்‌, 
£இல்வாழ்வா னென்பான்‌ இயல்புடைய மூவர்க்கு — ரேர்‌ கேர்‌ ரேர்‌ 
(குறள்‌. 41.) 
“துறநீதார்க்த$ அவ்வா தவர்க்கும்‌ இறக்தார்க்கும்‌? — நிரை கேர்‌ ரேர்‌ 
` (குறள்‌. 42.) 
ஆற்றி னொழுச்சி யறனிழக்கா இல்வாழ்க்கை? — கிரை நிரை நோ 
(குறள்‌. 48.) 
வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌'-- சேர்‌ கிரை ரேர்‌ 
(குறள்‌. 50.) 
என்னும்‌ அடிகளிற்‌ காண்க. 


70 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


அசைச்சீர்கட்கு உதாரணம்‌, 
‘nob அணையல்லாற்‌ கோண்டு தமொற்றம்‌? — சேர்பு (--நேர்கேர்‌) 
(நாலடி. 140.) 
“அழச்சொல்லி யல்ல திடித்து ayes Su? — Mery ( நிரைநேர்‌) 
(குறள்‌. 795.) 
என்னும்‌ அடிகளிற்‌ கண்டுகொள்க. வெண்பாவில்‌, ری‎ Pt 
ஆம்‌ வருதல்‌ இல்லை. ஆயின்‌, 
-தாங்குதிரை woes துயில்வதியுஞ்‌ சோணாட்டு? — நேர்பு நிரை 
1ஏடுகோடி யாக எழுதகோ? سب‎ நேர்பு நிரை . 


என ஆிரியவுரிச்சீர்‌ வந்தத காட்டி, கேட்டளையடியல்லா தவழிச்‌ சிறு 
பரன்மையான்‌ வந்தன?” என்று அமைத்தனர்‌ பேராசிரியரும்‌ BERETA 
கினியரும்‌. யாப்பருங்கலக்காரிகையுரையா சிரியர்‌ இத்தகையவிடம்‌ 
களில்‌, குற்றுகரம்‌ அலகுபெற்றிலது என்ற நீக்‌, நேர்நிரை வந்த இயற்‌ 
சீராகக்‌ கொள்வர்‌. இக்காலத்தவர்‌, தூக்‌, குதி, ரை---ஏ, (கோடி என 
வகையுளியாக்கி, கூவிளங்காய்‌ என அமைப்பர்‌. ஆயினும்‌, இவ்வாறு 
ஆசிரியவுரிச்‌€ீர்‌ வெண்பாவில்‌ வருதல்‌ தொல்காப்பியஞனார்கருத்‌ இற்கு 
அமையா அ. யாப்பருங்கலக்காரிகையுரையின்‌ படி அமைத்துக்கொள்ளு 
தல்‌ பொருக்துவதாகுமாயினும்‌, இக்காலத்தவர்‌ கொள்ளும்‌ முறை 
வகையுளியா தலின்‌ அமையாதென்று விடுக்க. 
இனி, கலிப்பாவில்‌ வருஞ்‌ சீர்களை நோக்கு 
கலிப்பாவில்‌ வருஞ்‌ அம்‌: ஆசரியர்‌ தொல்காப்பியனார்‌, 
சீர்கள்‌ “கலித்தளை அடிவயின்‌ Gef èd رم نم رکم‎ 
நிலைக்குரித்‌ தன்றே தெரியு மோர்க்கே? 
(சேய்‌. 25.) 
என்றாராகலின்‌, நேரீற்றியற்சர்‌ இரண்டும்‌ கலிப்பாவினுள்‌ வருத 
லாகா. ஆகவே, இயற்சீர்‌ பத்தனுள்‌ ஏனை எட்டுஇயற்‌ரூம்‌ கலிப்பா 
Ager வரும்‌. வெண்பாவின்‌ வகையே கலிப்பாவாகலின்‌ வெண்£ர்‌ 
நான்கும்‌ வரும்‌. 

“அலித்தளை மருங்கிற்‌ கடியவும்‌ படாஅ? (சேய்‌. 24) 
என்னுஞ்‌ சூத்திரத்தால்‌, கலிப்பாவில்‌ வெண்பாவுரிச்‌எரும்‌ ஆசிரிய 
வுரிச்சீரும்‌ நேரடிக்கண்‌ ஒருங்குநிற்றலையும்‌ ஆசரியர்‌ உடன்பட்டாரா 
கலின்‌, ஆசிரியவுரிச்சீரும்‌ ஒசோவழி வரும்‌. 

(தன்பா அல்வழித்‌ தானடை. யின்றே? (சேம்‌. 21) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, வஞ்சியுரிச்சர்‌ அறுபதும்‌ பிறபாக்களில்‌ வாரா 
என்‌ அ விலக்கிய அசிரியர்‌, 


‘Heiter மருங்கின்‌ வஞ்சி y Asi 
ஒன்றுதல்‌ உடைய ஓரொரு வழியே? (சேய்‌. 31) 


1. செய்‌, 14. பேரா, உரை, 


சீர்‌ 71 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, ஆசிரியப்பாவில்‌ ஒரோவழி வஞ்சியுரிச்சர்‌ 
வரும்‌ எனக்‌ கூறினதுபோலக்‌ கலிப்பாவில்‌ வரும்‌ எனக்‌ கூறாமையின்‌, 
வஞ்சியுரிச்சர்‌ கலிப்பாவில்‌ வாரா என்பது பெறப்படும்‌, 


கலிப்பாவில்‌ இயற்சீர்‌ எட்ட வந்ததற்கு உதாரணம்‌, 


“வறனுற லறியாத வழையமை நறுஞ்சாரல்‌? سب‎ திரை நிரை 
a (கலி. 58.) 

“நெஞ்சமி gure நிறுப்பவும்‌ இயையுமன்‌? — கேர்‌ நிரை 
(கலி. 53) 

‘opie வேழச்தன்‌ மாறுகோண்‌ மைர்தினால்‌? _ நேர்பு ரேர்‌ 
(கலி. 53) 
“முழங்க நீர்ப்‌ புணேயென அமைர்தநின்‌ தடமென்றோள்‌? — நிரைபு ரேர்‌ 
(கலி. 56) 

புகர்‌ நுதல்‌ புண்செய்த பும்கோடு போல? سب‎ நேர்‌ நேர்பு 
(கலி. 58) 

(பொன்னகை தகைவ௫ர்‌ வகைரெறி வயங்கீட்டு?_— நிரை Cary 
(கலி. 55) 
“கூரேயிற்று முகைவெண்பற்‌ கொடிபுரையும்‌ நுசுப்பினாம்‌?_—ரேர்நிரைபு 
(கலி. 58) 

(நாணுச்‌ சிறையமித்து ஈன்பகல்‌ வர்தவவ? _ நிரை நிரைபு 
(கலி. 98) 


என்னும்‌ அடிகளிற்‌ காண்க. 
வேண்சீர்கட்கு உதாரணம்‌, 
“இடனின்றி யிரர்தோர்க்கொன்‌ றீயாமை இழிவென? 
— சேர்‌ கேர்‌ கேர்‌ 
(கலி. 2) 


:வடமீன்போல்‌ தொழுதேத்த வயங்யெ கற்பினாள்‌,—.ிரை கேர்ரேர்‌ 
(கலி. 2.) 


துல்‌ பின்னுண்ணும்‌ களிறேனவும்‌ உரைத்தனரே” 
— நிரை கிரை நேர்‌ 


(கலி. 11.) 


“காதல ரெயிறேய்க்கும்‌ தண்ணருவி சறுமுல்லை'-- கேர்‌ நிரை நேர்‌ 
(கலி. 82.) 


என்னும்‌ அடிகளிற்‌ காண்க. 


“கலித்தளை அடியின்‌ நேரீற்‌ நியற்சீர்‌ 
நிலைக்குரித்‌ தன்றே தெறியு மோர்க்கே? 


என்று ஆூரியர்தொல்காப்பியனார்‌ கூறினத போன்றே யாப்பருங்‌ 
கலக்காரிகை ஆசிரியரும்‌, 
sores Fit கவியுட்‌ புகா? (ஒஓழிபி, 3.) 


என்‌ அ கூறினார்‌. 


72 சில இலக்கணக்கட்டுரை கள்‌ 


இவ்வாறாகவும்‌, 
“ஞாங்கர்‌ மலர்குழ்தம்‌ அர்புகுச்‌.த வரிவண்டு! ரேர்‌ ரேர்‌ (கலி. 66) 


முக்கண்ணா னுருவேபோன்‌ முரண்மிகு குராலும்‌?--சிரை சேர்‌ (கலி. 104) 


என்னும்‌ அடிகளில்‌ நேரீற்றியற்சர்‌ இரண்டும்‌ வந்துள்ளன. ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌ இர்‌ ரேரீற்றியற்சிர்‌ இரண்டும்‌, 

“வஞ்சி மருங்கினும்‌ இறுதி நில்லா? (சேய்‌. 26) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ வஞ்சிப்பாவின்‌ ஈற்றில்‌ வாரா என்று இடம்‌ 
நியமித்ததுபோலன்‌ றி, (கலித்தளை யடிவயின்‌ நேரீற்றியற்சர்‌, நிலைக்காரித்‌ 
தன்றே என்று பொதுப்படக்‌ கூறினாராகலின்‌, கலிப்பாவில்‌ நோற்றி 
WHET யாண்டும்‌ வருதல்‌ ஆகா என்பதே அவர்கருத்தாகும்‌. ஆகலின்‌, 
கலிப்பாவில்‌, கலியடியில்‌ அவை வருதல்‌ தவறேயாம்‌ என்பது நன்கு 
விளங்கும்‌. 

இனி, வஞ்சிப்பாவில்‌ வருஞ்‌ சீர்களை நோக்குதும்‌: 

(வஞ்சி மருங்கின்‌ எஞ்சிய உரிய” (செய்‌. 22) என்பதனால்‌, ach 
ஒப்பாவில்‌ வஞ்சியுரிச்சீர்களேயல்லாமல்‌, இயற்சீரும்‌ ஆ௫ரியவரிச்௪ரும்‌ 
வெண்பாவுரிச்சீரும்‌ வரும்‌ என்பது போத 
வஞ்சிப்பாவில்‌ ரும்‌, ஆயினும்‌, வேஞ்ச மருங்கினும்‌ இறுதி 
age சீர்கள்‌. நில்லா' என்ஓஞ்‌ சூத்‌ Bo Seren, நேரீற்றியற்சீர்‌ 
இரண்டும்‌ வஞ்சிப்பாவின்‌ அடியில்‌ இறுதிக்கண்‌ 
வாரா என்ற விலக்கினாராகலின்‌, அவையொழிந்தன வஞ்சீப்பாவில்‌ 
யாண்டும்வரும்‌ எனவும்‌, அவை யிரண்‌டசீரும்‌ இறதியினை றிப்‌ பிற 
விடத்து வாப்பெறும்‌ எனவும்‌ அறியப்படும்‌. வஞ்சிப்பாவில்‌ வஞ்சியுரிச்‌ 
சீர்‌ அறுபதும்‌ வற்தனவற்றிற்கு உரையாசிரியர்கள்‌ உதாரணச்செய்‌ 
யுட்களைக்‌ காட்டியிருத்தலின்‌, பிறசீர்கள்‌ வர்துள்ளவற்றிற்கு ஈண்டு 
உதாரணங்‌ ar OSG per. 
இயற்சீர்‌ பத்தும்‌ அடியின்‌ முதந்கண்‌ வருதற்கு உதாரணம்‌, 

1 “கொற்றக்‌ சொடியுயரிய? 

1 “கவிறுந்‌ கதவெறிந்தன? 

“விளைவறு வியன்க மனி? 


— நேர்‌ சேர்‌ 
— நிரை தேர்‌ 


— நிரை நிரை 


பட்‌. 8.) 

புன்றலை யிரும்பர தவர்‌? _ நேர்‌ a, 
பட்‌. 90 
“ஒடுமென்‌ மனனேகாண்‌? , — நேர்பு ர்‌ 
யா. க. பக்‌. 341. 
:புலவுவிற்‌ பொலிகூவை? سے‎ ( நிரைபு கேர்‌ 


(மதுரைக்‌. 142.) 
— ரேர்‌ ரேர்பு. 
(மதுரைக்‌. 68) 


“தண்டாது தலைச்சென் று? 


1. பேராசிரியர்‌ சாட்டியவை, 


சீர்‌ 


(குளந்தோட்டு வளம்பெருக்‌ 8 سے‎ 


₹கட்கமழ ஈறுநெய்தல்‌” تید‎ 


“திசைதிரிந்து Oso 58 mb سب‎ 


என்பன காண்க. 


78 


நிரை நேர்பு 
(பட்‌. 284) 

கேர்‌ Soary 
(மதுரைக்‌. 250) 

நிரை நிரைபு 
(மட்‌. 2) 


ஆசிரியவுரிச்சீர்‌ 6-ம்‌ வருதற்கு உதாரணம்‌, 


“காடுகோன்று நாடாக்கி سم‎ 


“மரசுகோண்டு களம்வேட்ட = 


6அணங்குவழங்கு மகலாங்கண்‌? سے‎ 


பாடுசிலம்பு மிசையேற்தத' ہے‎ 
கூட்டுநிமற்‌ அயில்வதியும்‌? = 
:புலவுமணநற்‌ பூங்கானல்‌? க 


-ஏன்னும்‌ அடிகளிற்‌ காண்க. 


நேர்பு சேர்பு 
(பட்‌. 288) 
கினைபு சேர்பு 
(மதுரைக்‌. 129.) 
நிரைபு நிரைபு 
(மதுரைக்‌, 164,) 
Cary நிரைபு 
(மதுரைக்‌. 90.) 
கேர்பு நிரை 
(பட்‌. 15.) 
கிரைபு நிரை 
(பட்‌. 94.) 


வேண்சீர்‌ நான்கும்‌ வருதற்கு உதாரணம்‌, 


புட்டேம்பப்‌ புயன்மாதி? - 
“இநகரமத்‌ இணையேரி? = 
௦பொழிற்புறவிற்‌ பூர்‌ தண்டலை” ی‎ 
காய்க்கழகிற்‌ சமழ்மஞ்சள்‌? — 


என்னும்‌ அடிகளிற்‌ காண்க. 
இனி, வஞ்சியடியின்‌ இறுதியில்‌, 
“மண்‌ டு.ணிர்‌த நிலனும்‌? 
:வளித்தலைஇய தீயும்‌” 


கேர்‌ ரேர்‌ சேர்‌ 
(பட்‌. 4.) 
நிரை கேர்‌ சேர்‌ 
(பட்‌: 39.) 
நிரை திரை Cat 
(பட்‌. 88.) 
கேர்‌ நிரை கேர்‌ 


(பட்‌. 17.) 


(புறம்‌. 2.) 


என்று, சேரிற்றியற்ர்‌ இரண்டும்‌ வக்‌ அள்ளனவால்‌ எனின்‌, ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌, (வஞ்சி n Gê A gb இ௮திநில்லா' என்று dns e 
ராகலின்‌, அவ்வாறு வருதல்‌ தவறேயாம்‌ என்க. ஆயின்‌ و‎ அச்ளுத்திரத்‌ 
தில்‌, (இறுதிநில்லா” என்பதற்குப்‌ பேராசிரியரும்‌ கச்சீனார்க்கினியரும்‌ 
( இறுதலோடு நில்லா” என்று பொருள்கூறி, இருசீரினுள்‌ வருஞ்சீரோடு 
தொடருங்கால்‌ இறதற்றொழில்‌ பெறுவது Mar عم‎ ராகலின்‌, இறத 


10 


74 சில இலக்கணக்கட்டுசைகள்‌ 


லோடு நில்லா என்றது, தூங்கலோசைப்பட.. முதற்கண்‌ வாரா என்ற 
வாரும்‌ என்று விளக்கம்‌ எழுதி, 

“மண்‌ டணிந்த நிலனும்‌ 

நிலனேர்திய விசும்பும்‌ 

விசம்புதைவரு வளியும்‌ 

வளித்தலைஇய தீயும்‌ 

தீமுணிய நீரும்‌” 
என ஈற்றில்‌ நேரீற்றியற்சர்‌ வந்தன என்றாராகலின்‌, நேரீற்றியற்சர்‌ 
வஞ்சியடியின்‌ ஈற்றில்‌ வாரா எனல்‌ அமையாத எனின்‌, அவர்கூற்‌ 
அப்‌ பொருந்தாது. என்னைஎனின்‌ , ஆசரியர்க்கு அஅவே கருத்தாயின்‌, 
வஞ்சி மருங்கினும்‌ முதற்கண்‌ நில்லா” என்று சூத்தாஞ்செய்வர்மன்‌. 
அவர்‌ அங்கனம்‌ கூறாராய்‌, ‘Ons நில்லா” என்றே கூறினாராகலானும்‌, 
உரையா சீரியர்‌ , (வஞ்ப்பாவினும்‌ அடி யீற்றின்கண்‌ நில்லாது தேரீற்றியற்‌ 
சீர்‌ என்றவாறு; எனவே அடிமுதற்கண்‌ நிற்கப்பேறும்‌ என்ற வாராம்‌? 
என்றே பொருள்கூறினாராகலானும்‌ என்‌ க. இனி, (இறுதி நில்லா” என்‌ 
பதற்கு, முதற்கண்‌ நில்லா? என்று பொருள்‌ கூறுதல்‌ வியப்பினும்‌ 
வியப்பன்றே! ஈச்சனார்க்கினியர்‌, 

புன்காற்‌ புணர்மருதின்‌? 

:தேன்றுட்‌ டீக்கரும்பின்‌? 


என நலிந்து கூறியவழித்‌ IT BAT என்றார்‌. பேராஇரியர்‌, (அங்கனம்‌ 
seig காட்டியவை 2 அளபெடை வேண்சீராம்‌' என்றார்‌. அன்றியும்‌ 
அவரிருவரும்‌, நேரீற்றியற்சீர்‌ ஈற்றுக்கண்‌ வருதல்‌ பெரும்பான்மை 
என்றனர்‌. அஅகருதியே அவர்‌, (இதி நில்லா” என்பதற்கு “முதற்‌ 
கண்‌ வாரா' என்று பொருளுங்‌ கூறவாராயினர்‌. ஆராய்ந்து நோக்கு 
மிடத்து, முதற்கண்‌ வருதல்‌ பெரும்பான்மையேயன்‌ றி இறுதிக்கண்‌ 
வருதல்‌ பெரும்பான்மையன்று என்பத புலனாகும்‌. பட்டினப்பாலை 
யின்‌ வஞ்யெடிகளில்‌, CaoPi Duper யாண்டும்‌ ad gong. மதுரைக்‌ 
காஞ்சியில்‌ வந்துள்ள வஞ்சியடிகளுள்‌, 118, 142-இவ்‌ விரண்டடிகளில்‌ 
முதற்கண்‌ நிரைபுநேர்‌ ஆகிய இயற்சீர்‌ வர்தள gm; ஈற்றில்‌ யாண்டும்‌ வர 
வில்லை. புறகாணனூற்‌அப்பாட்டக்களில்‌, Caio duper முதலிலும்‌ இறுத 
யிலும்‌ வந்துள்ள வஞ்சியடிகள்‌ ar o Ror per. அவையெல்லாம்‌ ஆசிரி 
யர்தொல்காப்பியனார்கருத்திற்கு மாறுபட்டனவே. و‎ si hs. 

cer DEF ۵ கொண்ட தடியெனப்‌ படுமே" (செய்‌. 82.) 


என்பதனான்‌, சிறப்புடை அடியில்‌ நான்கு சீர்களே நிற்குமாயினும்‌, 
அதனின்‌ மிக்குவ்‌ குறைந்தும்‌ | வருகலும்‌ உண்டு. வஞ்சியடி.யில்‌ 
பெரும்பாலும்‌ இரண்டு சீரே வரும்‌; ஒசோவழி மூன்‌ அ£ர்‌ வருதலும்‌ 
உண்டு”, இத, l 


۱ 1. புன்காஅ த? ; “தேன்றாஅட்‌? என்று அளபெடை பெற்றதாகும்‌ 
என்பது அவர்கருச்துப்போலும்‌. 


2. இரு சீரடியான்‌ வரும்‌ வஞ்சிப்பாட்டைச்‌ சமநிலைவஞ்‌ என்றும்‌ 
FF reur வரும்‌ வஞ்சிப்பாட்டை வியணிலைவஞ்ச என்றுங்‌ கூறவா. ۱ 


சீர்‌ 75 


(வஞ்சி யடியே இருர்த்‌ தாகும்‌? (சேய்‌. 45.) 
capi E ரானும்‌ ag னுடைத்தே? (சேய்‌. 47.) 
என்னுஞ்‌ சூத்திரங்களான்‌ அறியப்படும்‌. 
ஆரியத்தின்‌ “ஈற்றய லடியே ஆசிரிய மருங்கில்‌ 
ஈற்றயலடி தோற்றம்‌ முச்‌ சீர்த்‌ தாகும்‌ என்ட? (சேய்‌. 68.) 


என்பதனான்‌, ஆசிரியப்பாவின்‌ ஈற்ற்யலடியில்‌ மூன்று€ீசே நிற்கும்‌ என்‌ 
பது பெறப்படும்‌. ஆயின்‌, சிலபாட்டுக்களில்‌ ஈற்றயலடியிலும்‌ நான்கு 
சீர்கள்‌ வந்துள்ளன. 


“தட்டோ ரம்ம இவட்டட்‌ டோரே? (புறம்‌. 18,) 
வாயின்‌ மாடர்தொறு மைவிடை வீழ்ப்ப? (புறம்‌. 88.) 
(வெயின்மறைச்‌ கொண்ட வுருகெழு சிறப்பின்‌? (புறம்‌. 60.) 
» 227 5 مه‎ லெழுவர்‌ ஈல்வல மடங்க? (புறம்‌. 76.) 
“ஏதில்‌ வறுமனைச்‌ லம்புடன்‌ கழீஇ? (அகம்‌. 369.) 
:சளிறுபெறு aah பாண னெஜியும்‌? (அகம்‌. 106.) 


என்னும்‌ அடிகளைக்‌ காண்க, 


ஆசிரியர்‌, ஆசிரியப்பாவில்‌ ஈற்றயலடி யிலேயன்‌ றி ஏனையடிகளி 
அம்‌ மூன்று€ீர்கள்‌ வருதலைக்‌ கண்ட, அதனை, 
இடையும்‌ வரையார்‌ தொடையுணர்‌ வோரே? (சேய்‌. 69.) 
என்னுஞ்‌ சூத்தாத்தான்‌ அமைத்ததுபோல, ஈற்றயலடி காற்சீரானும்‌ 
வரும்‌ என்‌ நிலராகலின்‌, அவர்காலத்‌௫ஆசரியப்பாக்களின்‌ ஈற்றயலடி. 
யில்‌ ar or HET aê Aag என்பத ஈன்கு விளவ்கும்‌. பிற்காலத்‌ தில்‌ அவ்‌ 
வானு வழங்‌ வெர்தமையின்‌, அவிசுயனார்முதலிய ஆசிரியர்‌, அசிரியப்‌ 
பாக்களை ஈால்வகைப்படுத்தி, அவற்றிற்குத்‌ தனித்தனியே பெயரும்‌ 
Darr Gar, அவர்கொள்கையைப்‌ பின்பற்றி, அமிதசாகரர்‌ தமது 
யாப்பருங்கலக்காரிகையில்‌, 
‘BOLUM பாதழச்‌ சீர்வரின்‌ நேரிசை sro Er 
இடைபல குன்றின்‌ இணைக்குறள்‌ எல்லா வடியுமோத்து 
நடைபெறு மாயின்‌ நிலைமண்‌ டிலம்சடு an Swe ss 
தடைதரு பாதச்‌ தகவல்‌ அடி.மறி மண்டிலமே.' 
(யாப்‌. கா. செய்‌. 8.) 
என்றும்‌, SOR யாப்பருங்கலத்தில்‌, 
அந்த அடியின்‌ அயலடி சிந்தடி 


வந்தன நேரிசை யாசிரி யம்மே” (யாப்‌. & செய்‌. 18.) 
*இணைச்குறள்‌ இடைபல குறைச்‌திறின்‌ இயல்பே*(யாப்‌. ௧. சேய்‌. 19.) 
‘oer UR அடிமுத லாயிறின்‌ மண்டிலம்‌? (யாப்‌. ௧, சேய்‌. 20.) 
(ஒத்த அடியின தாகியும்‌ ஒற்றிற 

நிற்பவும்‌ என்னும்‌ நிலைமண்‌ டி.லமே” (யாப்‌. ௧. சேய்‌. 21) 


என்றும்‌ கூறுவாராயினர்‌. ஆகரியர்தொல்காப்பியனார்‌, ஆசிரியப்‌ 
பாவின்‌ இடையிலும்‌ முச்சீரடி வரும்‌ என்பதை, (இடையும்‌ வரை 


யார்‌? என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ விதித்தாசே யன்றி, இருடி வரும்‌ 


76 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


என ےنت‎ அவிசயனார்‌, அமிதசாகரர்‌ முதலியோர்‌ இரு 
சாடி. வருதலையும்‌ விதித்துள்ளனர்‌. இவற்றால்‌; ஆ௫ரியர்தொல்காப்‌ 
பியனார்காலத்தில்‌, ஆசிரியப்பாவில்‌ ஈற்றயலடி. முச்சீருடையதாகவே 
வந்தது என்றம்‌, இடையிலும்‌ ஒரோவழி முச்சீரடி வருவதா 
யிற்று என்றும்‌ அறியப்படும்‌. அன்றியும்‌, (இடையும்‌ வரையார்‌' 
என்‌ றதனால்‌, பழையகாலத்தில்‌, ஆசிரியப்பாவின்‌ இடையே மூச்‌ 
சீடி வர்திலது எனவும்‌, தொல்காப்பியனார்காலத்திற்கு முன்னர்‌ 
அவ்வாறு வருதல்‌ புலவரால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவும்‌ 
கொள்ளுதல்‌ அமையும்‌. அகவே, ஆசீரியப்பாவி னீற்றயலடியில்‌ 
நான்குசீர்‌ வருதலும்‌, இடையேயுள்ள அடிகளில்‌ இரண்சேர்‌ வருத 
லும்‌ தொல்காப்பியனார்காலத்திற்குப்‌ பிற்பட்டவழக்கே என்பது 
அணியப்படும்‌. 


இனி, வெண்பாட்டின்‌ ஈற்றடியில்‌ முச்சீர்‌ வரும்‌ எனவும்‌, 
ஆண்டு و رم‎ (இஅதிச்£ர்‌) ஓரசைச்சீராயே இருக்கும்‌ 
எனவும்‌, இன்ன இடத்தில்‌ இன்ன அசைச்‌ 

தொல்காப்பியத்தில்‌, Fr வரும்‌ எனவும்‌ ஆசிரியர்‌ தொல்காப்‌ 
சேரிசைவெண்பா பியனார்‌ நான்குசூத்திரங்களால்‌ விரித்துக்‌ 
விற்கு இலக்கணம்‌ கூறியிருத்தலை மேலே கூறியுள்ளேன்‌. அவர்‌, 
இன்மை நெடுவெண்பாட்டுப்‌ பன்னிரண்டடியான்‌ வரும்‌ 
என்னும்‌, குஅவெண்பாட்டு இரண்டடியான்‌ 

(எழுரோன்‌) வரும்‌ என்றும்‌ விதிகூறியிருத்தலின்‌, உரையாசிரியர்‌ 
முதலியோர்‌, இரண்டடிமுதல்‌ பன்னிரண்டடிகாறும்‌ வெண்பா 
வரும்‌ என்றனர்‌. ஆயினும்‌, یس‎ டடம குறள்வெண்பா, சிந்தி 
இவை வழங்வெர்தனவே کر ره‎ நேரிசை வெண்பா வழங்வெர்‌ Bn gi 
எனக்‌ கொள்ளுதல்‌ கூடும்‌, என்னையெனின்‌, ஆசிரியர்‌, வெண்பாவின்‌ 
ஈற்றடியிலே முச்சீர்‌ நிற்கும்‌ என்றும்‌, ஆண்டு இஅதிச்சீர்‌ அசைச்சோ 
யிருக்கும்‌ என்றும்‌ கூறினாே சயன்றி, நான்கடிப்பாவினுள்‌ இசண்‌ 
டாம்‌ அடியும்‌ மூச்சீர்த்தாயிருக்கும்‌ என்னும்‌, ஆண்டுத்‌ தனிச்சொல்‌ 
வரும்‌ என்றும்‌ கூறினால்லர்‌. ஆசிரியப்பா வின்‌ இடையிலும்‌ 
மேச்சீர்‌ வரும்‌ என்று விஇகூறிய ஆசரியர்‌, தம்‌ காலத்தில்‌ நேரிசை 
வெண்பா வழங்கியிருக்குமேல்‌, அவவாண கூறாமல்‌ விடுப்பாசல்லர்‌. 
சேரிசைவெண்டாவிற்கு இலக்கணன்‌ கூறிய பிற ஆசிரியர்களெல்லாரும்‌, 


(குறட்பா இரண்டவை நால்வகைத்‌ தொடையாய்‌ 
ழதற்பாத்‌ தனிச்சோலின்‌ அடிழ யிருவகை 
விகற்பினும்‌ சடப்பது கேரிசை வெண்பா? 
அவிநயம்‌. (யா. ௧. பக்‌. 281.) 


“இரண்டா மடியின்‌ ஈறோந௨ miS 
மாண்ட வெதுகைய தாகியும்‌ ஆகா 
திரண்டு அணியா யிடைதணி போழ்க்து 
Arise சான்இன்‌ ரேரிகை வெண்பா? 


காக்கைபாடினி.பம்‌. (மா. ௧. பக்‌. 280.) 


சீர்‌ 77 


“தாலோ ரடியாய்த்‌ தனியிரண்‌ டாவதன்‌ 
ஈறேநஉ வாய்ழற்‌ திருவிகற்‌ பொன்றினும்‌ 
Celene வெண்பா எனப்பெய ராகும்‌, 
(யா. ௧. சேம்‌. 7.) 

(ஈரடி. வெண்பா குறள்குறட்‌ பாவிரண்‌ டாயிடைக்கட்‌ 
இரிய வான்றனிச்‌ சோல்லடி மூய்ச்செப்ப லோசைகுன்றா 
தகோரிரண்‌ டாயும்‌ ஒருவிகற்‌ பாயும்‌ வருவதுண்டேல்‌ 
நேரிசை யாகும்‌? 

: (யா. கா. செய்‌, 3.) 
என்று, இரண்டா மடி முச்‌சீராய்‌, ௮ gofl n AA தனிச்சொல்‌ வாப்‌ 
பெறும்‌ என்றது காண்க. 

(ஓத்தா ழிசைக்கலி கலிவெண்‌ பாட்டே 

கொச்சகம்‌ உறஹழொடு கலிசால்‌ வகைத்தே” (சேய்‌. 130.) 
என்னுஞ்‌ சூத்‌ இரத்தான்‌, கலிப்பாவினை நால்வகைப்படுத்தி, பின்னர்‌ 
அவற்றின்‌ உட்பிரிவினையும்‌ விவரித்து, அவற்றின்‌ இலக்கணங்களைப்‌ 
பரக்கக்‌ கூறிய அரியர்தொல்காப்பியனார்‌, வெண்பாவினைக்‌ கூறிய 
விடத்து அங்கனம்‌ கூறாமையின்‌, அவர்காலத்தில்‌ வெண்பா, கூறு 
வெண்பாட்டு எனவும்‌ நெடுவெண்பாட்‌ட எனவும்‌ வழங்கியதே 
யன்றி, சிந்தியல்‌ வெண்பா, இன்னிசை வெண்பா, பஃறொடை 
வெண்பா என்னும்‌ பெயர்களால்‌ வழங்யெதின்று என்ற கொள்ளுதல்‌ 
கூடும்‌. இது நிற்க, 

கலிப்பாவினுள்‌ முச்சீரடிகள்‌ பயின்றுவரும்‌. இத, 

capiet முரற்கையுள்‌ நிறையவும்‌ கிற்கும்‌? (சேய்‌. 70.) 

என்னுஞ்‌ சூத்‌ BT SE oor அறியப்படும்‌, 


சீர்களில்‌ நிற்கும்‌ இணி, சீர்களில்‌ இருக்கும்‌ எழுத்துக்‌ 
எழுத்தின்‌ தொகை, களின்‌ தொகையை கோக்கும்‌: 


‘Brite தானே ஐர்தெழுத்‌ இறவா த? (சேய்‌. 41.) 
்‌ என்னுஞ்‌ சூத்‌இரத்தால்‌, ஒவ்வொரு சீரும்‌ فوع‎ எழுத்திற்கு மேற்படா 
திருத்தல்வேண்டும்‌ என்பது விளங்கும்‌. ஆயினும்‌, 

(நேர்நிலை வஞ்சிக்‌ காறு மாகும்‌? (சேய்‌. 42.) 
என்னு விதித்திருத்தலின்‌, இரு£ீரடிவஞ்சிப்பாவில்மட்டமே்‌ ஓவ்‌ 
வொரு சீரும்‌ ஆஅஎழுத்தின்கா அம்‌ வாப்பெறும்‌ என்பது அறியப்‌ 
படும்‌. சீர்களில்‌ எழுத்துக்களை எண்ணுமிடத்து, உயிரில்லா தவெழுத்‌ 
அக்களை நீக்கியே எண்ணுதல்வேண்டும்‌ என்பது, 

உயிரி லெழுச்தும்‌ எண்ணப்‌ படாஅ 

உயிர்த்‌ திறம்‌ இயச்சம்‌ இன்மை யான? (சேய்‌. 44.) 
என்னுஞ்‌ சூத்திரத்தால்‌ ஆசரியர்‌ கூறியிருத்தலின்‌, உயிரிலெழுத்அுக்‌ 
களை யொழித்தே எண்ணுதல்‌ முறை. உயிரில்‌எழுத்‌அக்கள்‌ 
யாவை என்பது ஈண்டு அறிதல்வேண்டும்‌. (உயிரில்‌' என்னுஞ்‌ சூத்தாத்‌ 
தால்‌ விலக்கப்பட்ட எழுத்துக்கள்‌--ஓற்று, ஆய்தம்‌, குற்றியலிகரம்‌, 
குற்நியலுகாம்‌ என்பவை எனல்‌ உரைகளால்‌ ௮றியப்ப?கின்‌ pg. 


78 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


அசிரியர்கருத்தும்‌ இக்கொள்கைக்குத்‌ அணைநிற்கன்‌றத. அவர்‌, 
வஞ்சச்சீரின்‌ சிறுமை கூறுமிடத்து, 

“துன்‌ ரெழுத்தின்‌ இன்மை மூன்றே? (சேய்‌. 46.) 
என்றதனான்‌ சூற்றியலுகரம்‌ எண்ணப்படாத என்பது விளங்கும்‌, 
என்னை யெனின்‌, 

ரேர்‌ நேர்‌ நேர்பு 

கேர்‌ நேர்பு கேர்‌ 

சேர்பு கேர்‌ Car 
என்னும்‌ வஞ்சியுரிச்‌சர்கனில்‌ குற்றியலுகரம்‌ எண்ணப்படாதவா அ 
காண்க. இச்சீர்களில்‌ குற்றியலுகரம்‌ எண்ணப்ப3 மாயின்‌, தன்‌ 
ரெழுத்தின்‌ இன்மை மூன்றாகாமல்‌, ஈான்கேயாகுமன்றே? அன்றியும்‌, 
குற்றியலுகரத்தை எண்ணுவதாயின்‌, 

நிரைபு நிரைபு கேர்‌ 

நிரைபு நிரைபு நேர்பு 

கிரைபு நிரைபு நிரைபு 
என்னுஞ்‌ சீர்களில்‌, ஆறெழுத்தினுற்‌ sta, ஏழெழுத்தும்‌, எட்டெ 
முத்தும்‌, ஒன்பஃதெழுத்தும்‌ வர்தனவாகுமே. இவற்றால்‌ குற்றிய 
அகரத்தை எண்ணலாகாது என்பது நன்கு விளங்கும்‌. ஆசரியர்‌, 

(ஓஒற்றெழுத்‌ இயற்றே குற்றிய லிகரம்‌? (சேய்‌. 8.) 
என்று மாட்டெறிர்தாசாகலின்‌, ஒற்றெழுத்து எண்ணப்படாதவாறே 
குற்றியலிகாமும்‌ எண்ணப்படாது என்பது தானே போதரும்‌. 

இணி, நேர்பு நிரைபு அசைகளில்‌ வரும்‌ முற்றியலுகரம்‌ எண்டு 
எண்ணப்பமோ, படாதோ? ஆசரியர்கருத்து யாது என்று சோக்குதும்‌: 
பேராசிரியரும்‌ ஈச்சினார்க்கினியரும்‌ ரேர்புநிரைபு அசைகளுள்‌ குற்‌ 
மியலுகரத்தை எண்ணாமல்‌ விலக்கியும்‌, முற்றியலுகரத்தை எண்ணிக்‌ 
கூட்டியும்‌ sansa Corot. யாப்பருங்கலத்தின்‌ ABE Bun 
ரியரும்‌ சேர்பு நிரைபு அசைகளுள்‌ இவ்வாறே எண்ணியுள்ளார்‌. 
இவற்றை ரோக்கின்‌ ரேர்பு நிரைபு அசைகளில்‌ முற்றியலுகரத்தை 
எண்ணுகல்‌ வேண்டும்‌ என்பது தோன்றும்‌. ஆயின்‌, ஓத்த 
வோசையவாய்‌ நிற்றலின்‌ ஓசேவாய்பாடு பெற்ற நேர்பு நிரைபு அனைக 
CHT வல்லுகரத்தை எண்ணாமல்‌ விடுத்தலும்‌ ஏனைய வுகரத்தை எண்‌ 
அகலும்‌ pm pur aT தன்றே? அஃதேல்‌, நேர்பு mr} அசைகளுள்‌ 
குற்றியனுகரமும்‌ முற்றியலுகரமும்‌ ஒத்த வோசைய என்பது பெறுமா 
றென்னை எனின்‌, பேராசிரியர்‌ தாமும்‌, 


முற்றுகரம்‌ ஒருமாத்திரை யாதலிற்‌ குற்றெழுத்தாக்‌க நேரும்‌ 
நிரையும்‌ ஆகப்‌ பெடுவோ எனில்‌, பெறா. என்னை, 
வண்டு வண்டு வண்டு வண்டு 
என நின்‌ றவழிப்‌ பிறந்த அகவலோசை, 
மின்னு மின்னு மின்னு மின்னு 
ஏன நின்றவழியும்‌ பெறப்பிமா தலின்‌, அதுவும்‌ ۱ f 
1 மூற்றியலுகரமும்‌ 
அத பட்டதே பட்டு அவவசையே பெறும்‌ کرت‎ என்பது. رخ‎ 


சீர்‌ 79 


தூஉம்‌, வெண்பாட்டீற்றடி, வண்டு எனக்‌ GÛ Da raf ppt இற்றவழி, 
கொல்லு என முற்றுகரவீற்றான்‌ இறுமாயினும்‌ ஒத்த ஓசையாம்‌. 
இனி, உகரவீஅ அல்லாத தேமா என்பதனான்‌ முடியா என்பர்‌. அதனா 
னும்‌ குற்றுகாத்தின்‌ செய்கை மூற்றுகரத்திற்கும்‌ வேண்டி நேர்பு 
நிரைபு கொண்டான்‌ என்பது. அற்றண்றியும்‌, குற்றுகரஞ்‌ சார்ந்து 
தோன்றுமாறுபோல இம்‌ முற்றுகரமும்‌ வருமோழிகாரணமாக நிலை 
மோழி சார்ந்து தோன்றுதல்‌ ஒப்புமை நோக்கியும்‌ அதனைக்‌ குற்றுகரம்‌ 
போல ஓரசைக்கு. உறுப்பாம்‌ என்றான்‌ என்பது” (செய்‌, 4, உரை) 
என்று எழுதியிருத்தலானும்‌, ஈச்சனொர்க்னியர்‌, ‘an மாத்திரை 
பெற்ற முற்றுகரம்‌ நேர்பசை நிரைபசையாமோ எனின்‌, 

வண்டு வண்டு வண்டு வண்டு 
என்புழிப்‌ பிறந்த அகவலோசை, 

மின்னு மின்னு மின்னு மின்னு 


என்புழியும்‌ பெறப்படுதலானும்‌, வெண்பாட்டீற்றடி வண்டு எனக்‌ 
குற்அகரலிற்றான்‌ நின்‌அழியும்‌, கோலு என முற்றுகரவிற்றான்‌ நின்‌ 
அழியும்‌ ஒத்த ஓசையவா மாகலானும்‌அவ்வசைகளாயிற்று” என்றெழுதி 
யிருத்தலானும்‌ பெறப்படும்‌ என்க. அன்றியும்‌, ஆசரியர்‌, Sonar 
வீற்று அசைகளுக்கு சேர்பு நிரைபு என்னு பெயரிட்டவர்‌ حدم نیع‎ 
வீற்று அவ்வசைகளுக்கு நேர்வு நிரைவு என்று பெயரிட்டிலராகலா 
னும்‌ அவ்‌ விருவகையுகரமும்‌ rand ஒத்த ஓசையவே என்பது உய்த்‌ 
அணர்வார்க்கு எளிதிற்‌ புலனாமன் றே? இனி, பேராசீரியர்‌ கூறிய கார 
ணங்களுள்‌, (ROOST 65 சார்ச்துதோன்‌அமாஅபோல இம்‌ முற்றுகர 
மும்‌ வருமொழி காரணமாக நிலைமொழி சார்ந்து தோன்றுதல்‌ 
ஒப்புமை கோக்கியும்‌ அதனைச்‌ குத்றுகரம்போல ஓசைக்கு உறுப்பாம்‌ 
என்னான்‌' என்பது மிகச்‌ Enis er HPS. இதனானே, நேர்பு நிரைபு 
அசைகளில்‌ குற்றியலகரம்போல முற்றியலுகரமும்‌ எண்ணப்படாத 
தாகும்‌. 
இங்கனமாக, நேர்பு நிரைபு அசைகளில்‌ குற்னகாமும்‌ முற்று 
கரமும்‌ ஒத்த இசைய எனக்கொண்ட பேராசிரியரும்‌ ஈச்சினார்க்கினி 
யரும்‌ அவ்‌ வசைகளுட்‌ குற்றுகரத்தை எண்ணாது விடத்தனும்‌ முற்று 
கரத்தை எண்ணுதலும்‌ முறைமையன்‌ அ என்பது கூறாமலே விளங்குவ 
தாகும்‌, Cory நிரைபுஅசைகளில்‌ இருக்கும்‌ முற்றுகரங்களையும்‌ எண்‌ 
eng விடுத்தலே ஆசரியர்கருத்தாகும்‌ எனத்‌ தோன்றுகின்றது. 
என்னையெனின்‌, முற்றுகாத்தை எண்ணுவதாயின்‌, 
விரவு முழவு — கிரைபு கிரைபு 
என்னும்‌ ஆ௫ிரியவுரிச்‌€ரில்‌ ஆறெழுத்து வர்ததாகும்‌. yarar guher, 
Fih tu gr CG oor ஐர்தெழுச்‌ இறவாது” 

என்னுஞ்‌ சூத்திரத்தோடு மாறுகொள்ளுமன்றே? இணி, 

அரவு வீரவு கா سب‎ நிரைபு கிரைபு கேர்‌ 

அரவு விரவு காவு — Geary கிரைபு சேர்பு 

அரவ விரவு era — wry கிரைபு கிரைபு 


80 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


என்னுஞ்‌ சீர்களில்‌, ஏழெழுத்தும்‌ எட்டெழுத்தும்‌ ஒன்பஃடிதழுத்‌ 
அம்‌ வர்தனவாகும்‌. அவ்வாறாயின்‌, 
“தேர்நிலை வஞ்சிக்‌ கரறும்‌ ஆகும்‌? (சேய்‌. 42.) 
என்னும்‌ விதியினோடு மாறுகொள்ளும்‌. 
ஆயின்‌, பேராசிரியர்‌, வஞ்சிச்சீர்களுள்‌ GMM ar Song எண்ணா 
மலும்‌ முற்றுகாத்தை எண்ணியும்‌ தொகை தந்த; வஞ்சியுரிச்சீர்‌ 
இருஅற்றஇருபத்துநான்‌கு (224) என்றும்‌, அவற்றுள்‌, ஏழெ 
மூத்துச்சீர்‌ முப்பத்துமூன்றும்‌ (88), எட்டெழுத்துச்சீர்‌ ஒன்‌ 
பதும்‌ (9), ஒன்பஃதெழுத்துச்சீர்‌ ஒன்றும்‌ (1), ஆக ۸۵ 
பத்து மூன்று (48) சீர்கள்‌ வாரா என நீக்க, எனை அற்றெண்பத்‌ 
தொன்றே (181) உறழும்‌ என்றும்‌ £கூறியுள்ளாராகலின்‌, 9 FP sair 
வஞ்சியுள்‌ வாரா எனக்‌ கொள்ளின்‌,முற்றுகாத்தை எண்ணுதல்‌ அமையு 
மன்றே எனின்‌, கூறுவல்‌. முற்றியலுகரவீற்று நேர்பு با هه‎ sore 
ளால்‌ அமையும்‌ எழெழுத்து, எட்டெழுத்து, ஒன்பஃதெழுத்துச்‌ 
சீர்கள்‌ செய்யுட்கண்‌ வாசா என்று சிரியர்‌ விலக்கினால்லராகலா 
னும்‌, எந்தப்பாவிலும்‌ வாராத சீர்களே ஆசிரியர்‌ கூறியது குற்றமா 
குமாகலாலும்‌, pp Su gare ற்றசைக்கும்‌ குற்றியலுகரவீ ற்றசைக்கும்‌ 
நேர்பு நிரைபு என்று ஒருபெயரே கொடித்தாராகலானும்‌ அவ்வுரை 
பொருந்தாது. அன்றியும்‌, ஆசிரியர்‌, 
“ஐவகை யடியும்‌ விரிக்கும்‌ சாலை 


gomb றிருபத்‌ தைச்தா கும்மே? (சேய்‌. 50.) 
என்னுஞ்‌ சூத்திரத்தால்‌ தொகை கூறிய 625 அடிக்கும்‌, இளம்பூரணர்‌ 
எளிதின்‌ வகைகாட்டித்‌ தெரித்தள்ளார்‌. அவ்வாறு காட்டுமிடத்து, 
அவர்‌ குற்றுகரங்களை விலக்கியும்‌ முற்றுகரங்களைச்‌ சேர்த்தும்‌ எண்‌ 
ணினால்லர்‌. அவ்வுரை பொருந்தாத என்று கொண்டு, பேராசிரியர்‌, 
பதினேழமுவகை யடிகளையும்‌ மேற்கூறியவாறு எழுத்தெண்ணி 
உ௰ழ்ந்து தொகைகொடுப்பா ராயினர்‌. ஆயினும்‌, ஆசிரியர்‌, சாற்ரேடி. 
களுக்கே இத்தொகை, கூறினார்‌ என்னும்‌, (PERTY இருசீரடிகளுக்கு 
agi தொகையைக்‌ கூறினாரல்லர்‌ என்றம்‌, அதனால்‌, 

ஆசிரியப்பா அடி — 824 
வெண்பா அடி — 1 
கலிப்பா அடி — 0 


ஆக அடி. 5 
ஆயின என்றும்‌ கூறினார்‌. பின்னும்‌ அவர்‌, 2 வஞ்சிப்பாவின்‌ 
அடி 724 என்றும்‌, 'முச்சீரடி சறுவரவிற்றுகலின்‌ அதற்குக்‌ கூறிய 
இலன்‌” என்னும்‌ கூறினார்‌. ஆசிரியர்‌, (ஐவகை யடியும்‌ விரிக்குங்‌ காலை... 
அ. நாத்திருபத்‌ தைந்தாகும்‌' என்றாராகலின்‌, காலெழுத்தமுசலாக 
இருபஃதெழுத்துஈருக உள்ள பதினேழடிகளையும்‌ விரித்துத்‌ தொகை 
1, 2. செய்‌, 57, உரை, 





சீர்‌ 81 


கொள்ளல்‌ வேண்டுமேயன்றி, காற்ரேடிகளிலேயே இத்‌ தொகை 
கொள்ளுதலும்‌, அதன்பொருட்ட்‌ குற்றுகரச்தை எண்ணியும்‌ 
(DPD DIST pong எண்ணாதும்‌ செல்லுதலும்‌ கூடா. ஆயின்‌, அசிரியர்‌, 
‘Br per கொண்ட தடிஎனப்‌ படமே” என்றாராகலின்‌, (அடி எனின்‌, 
நாற்‌ €ரடியையே குறிக்குமால்‌ எனின்‌, அற்றன்ண, ஆசரியர்‌, ‘or pF 
கொண்ட தடியெனப்‌ படூமே' என்றதனை யடுத்து, 


:அடியுள்‌ எனவே தளையொடு தொடையே? (சேய்‌. 88.) 
என்னும்‌, 
*அடியிறச்‌ ௮ வருதல்‌ இல்லென மொழிப! (சேய்‌. 34,) 


என்றுக்‌ கூறினாராகலின்‌, தளையையும்‌ தொடை.யையும்‌ கோக்குதற்கே 
ஈாற்சீரடி கொள்ளுதல்‌ வேண்டும்‌ என்க. முன்னர்த்‌ தொடையின்‌ 
தொகை கூறுமிடத்து,  காற்சீரடிகளிலே அத்‌ தொகை கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌என அறிவித்தற்பொருட்டேக்‌ கூறியதேயன்‌ றி, அடிகளின்‌ 
கொகையைக்‌ கொள்ளுதத்‌ கன்று, அங்கன மன்றாயின்‌, (அடியுள்ள 
னவே தளையொடு தொடைமே', *அடியிறக்து வருதல்‌ இல்லென 
மொழிப” என்னுஞ்‌ GE தரங்களில்‌, விதவாமல்‌, “அடி” என்று பொது 
வாகக்‌ கூறினதுபோல, ‘29 er தொகையை விரிக்குவ்‌ காலை என்று 
சூத்‌ இரஞ்‌ செய்வர்‌. அவ்வாறன்‌ றி, (ஐவகை யடியும்‌ விரிக்குவ்‌ காலை... 
பதினேழ்‌ நிலத்தும்‌' என்று, மேல்‌ எழுத்தெண்ணி வகுத்த அடிகளையே 
Ast அகூறினாராகலின்‌, அடிகளை எண்ணுமிடத்து, அவ்‌ வைவகை 
யடிமிலும்‌ எழுத்தேண்ணுதலே யன்றி, நாற்சீரடியிலே எண்ணுதல்‌ 
வேண்டும்‌ என்பது ஆசிரியர்கருத்திற்கு ஒத்ததன்‌ ௮, அன்றியும்‌ அவர்‌, 

குறளடி முதலா அளவடி காறும்‌ 

உறழ்கிலை யிலவே வஞ்சிக்‌ சென்ப? (சேம்‌. 57.) 


என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ அளவடியுள்‌, பத்த, பதினொன்று, பன்னி 
ரண்டு எழுத்துக்களுள்ள மூன றடிகளும்‌ வஞ்சிப்பாவிற்கு வரும்‌ என்‌ 
ரேர்‌. பேராசீரியரும்‌, (பன்னிரண்டேழுத்தடியீறாகவும்‌ உறமும்‌ என்ற 
வாறு என்று, அளவடியுள்‌ முதல்மூன்‌ அ அடிகளை உடன்பட்டார்‌. 
இதனால்‌, (அளவடி என்பது நாற்சீரடி யாகலின்‌, வஞ்சிப்பாவில்‌ நாற்‌ 
சீரடி வரும்‌' என்று ஆசரியர்‌ கூறினார்‌ என்னு கொள்ளுதல்‌ கூடா 
தன்றே? இன்னும்‌, ஆசிரியர்‌, 


(ஐவகை யடியும்‌ ஆரியச்‌ குரிய? (சேய்‌. 52.) 


என்றார்‌. அதனால்‌, நெடிலடியுவ்‌ கழிகெடிலடியும்‌ ஆசரியப்பாவிற்கு 
வாலாகும்‌ என்ப தாயிற்று, ஆகவே, ஐந்துசரின்மிக்க கழிசெடிலடி 
ஆசீரியப்பாவில்‌ வரும்‌ எனக்‌ கொள்ளுதல்‌ அமையா தன்றே ? இவற்‌ 
PA, எழுத்தடி. வேறு, சீரடி வேறு என்பது நன்கு தெளியப்படும்‌. 


இ அகா அங்‌ கூறியவற்றான்‌, ஆசரியர்‌, (ஐவகையடியும்‌' என்றது, 
சாலெழுத்துமுதலாக இருபஃதெழுத்துகமுக உள்ள ஐவகையடிக 
ளையே என்பது புலனாகும்‌. ஆயின்‌, 025 அடி வருமாறு யாங்கனம்‌ 
எனின்‌, ௮ஃது அடிகளைக்குறித்துக்‌ கூறும்வழி ஆராய்தறபாலத என்க. 

11 


82 சில இலக்கணக்கட்டுசைகள்‌ 


ஆசரியர்‌, குற்தியலுகரங்களும்‌ தொடர்மொழிக்கண்‌ ஒருமாத்திரை 
யாகி நிறையும்‌ என்று எழுத்ததிகாரத்தில்‌, (அல்லது ளைப்பினும்‌? 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ விதித்தாசாகலானும்‌, செய்யுளியலில்‌, “மாத்‌ 
திரை யளவும்‌. ...ஃஃு மேற்ளெர்‌ தன்ன” என்ற மாட்டெறிர்தாராகலா 
னும்‌ குற்றுகரங்களையும்‌ எண்ணுதல்‌ வேண்மேன்றே ? அங்கனமாக, 
நேர்புநிரைபு அசைகளில்‌ குற்றுகர முற்றுகரன்களை எண்ணாமல்‌ விடத்‌ 
தல்‌ பொருந்தா அ எனின்‌, ஆசிரியர்‌, அம்‌ மாட்டேற்முல்‌, மாத்திரையள 
வினையும்‌ எழுத்துக்களின்‌ வகைகளையுங்‌ கூறினாரேயன்‌ றி, எழுத்‌ 
அக்களை எண்ணும்‌ முறைமையை மாட்டெறிந்தாரல்லர்‌. அது 
வும்‌, அம்‌ மாட்டேற்றால்‌ அமையும்‌ எனின்‌, (உயிரி லெழுத்தும்‌ 
எண்ணப்‌ படாஅ ° என்னுஞ்‌ சூத்திரம்‌ மிகையாம்‌ அன்றே ۲ இதனால்‌, 
எழுத்துக்களை எண்ணித்‌ தொகைகொள்ளும்‌ முறைமை எழுத்ததி 
காரத்தினும்‌ வேறுபாடுடையதாகும்‌ என்பது தானே போதரும்‌. வட 
மொழியிலும்‌, இலக்கணறூல்முறைக்கும்‌ செய்யுணூல்முறழைக்கும்‌ 
இத்திறத்தில்‌ வேறுபாடு உண்டு, ஸ்ரீ என்னுஞ்சொல்‌ ஸ்ஸ்‌,ர்‌, ஈ என்‌ 
னும்‌ மூன்றெழுத்து உடையது என்ன இலக்கணதால்‌ கொள்ளும்‌; 
செய்யுணூலோ ஓரெழுத்தாகவே எண்ணும்‌. இவ்வாறே, ஸ்த்ரீ 
என்னுஞ்சொல்‌, ஸ்‌, த்‌,ர்‌,ஈ என்னும்‌ நான்குஎழுத்து உடையது 
என்று இலக்கணதநூல்‌ கூறும்‌; செய்யுணூலேோ ஐசெழுத்தாகவே 
ஓதும்‌. ஆகலின்‌, தமிற்மொழியிலும்‌, வண்ட என்னுஞ்‌ சொல்போன்ற 
வற்றை மூவெழுத்துமொழிகளென்று எழுத்ததிகாரத்திற்‌ கூறி, 
ஓரெழுத்தமொழிகள்‌ என்று செய்யுளியலில்‌ எண்ணுவாராயினர்‌ 
ஆசிரியர்‌ என அறிக. 
இனி, செய்யுட்களில்‌ mes வருஞ்‌ சீர்களை 
கூன்‌ நோக்குதும்‌: ஆசிரியர்தொல்காப்பியனார்‌, 


‘Gta. னாகல்‌ நேரடிக்‌ குரித்தே? (சேய்‌. 49.) 
என்ற விதித்திருத்தலின்‌, நேரடிக்கண்ணே Fr கனக வரப்பெறஆம்‌ 
என்பது அறியப்படும்‌. சேரடியிற்‌ குறைக்தனவாயெ முச்சோடிக்கண்‌ 
ணும்‌ இருசரடிக்கண்ணும்‌ அசையே கூனாக வரப்பெறும்‌ என்பதை, 

[HOFER னாகும்‌ அவ்வயி னான? (சேய்‌. 48.) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌ ஆசிரியர்‌ விதித்திருத்தலின்‌, அவ்வடிகளில்‌ 
சீர்கள்‌ கூனாக வரப்பெறு என்பது போதரும்‌. ஆயின்‌, புறநானூறு 
முதலிய நூல்களில்‌ வஞ்சியடிகளாயெ இருசீரடி முச்ரேடிகளில்‌ சீர்கள்‌ 
கூன்களாய்‌ வர்துள்ளன. உதாரணமாக, 

“கனிறே, கதவெறியாச்‌ சிவச்‌ அராஅய்‌ 

அதிமழும்யெ வெண்கோட்டான்‌ 


நீயே, அலங்குளைப்‌ uf இயிவுளி? (புறம்‌. 4.) 
என்னும்‌ இருச£டிகளில்‌, களிறே, நீயே என கேரீற்றியற்சீர்‌ கூனாக 
வக்துள்ளது காண்க. இவற்றுள்‌, களிறே என்பதைக்‌ களிறு எனக்‌ 
கொண்டு நிரைபசை கூனாக வந்ததற்கு உதாரணங்‌ காட்டினர்‌ பேராசிரி 


சீர்‌ 83 


யர்‌. ஈச்னொர்க்னியர்‌,களிறே என்பதையே நிசைபசை கூனாக வந்ததற்கு 
உதாரணங்காட்டி, (களிறே என்ற ஏகாரம்‌ அசையாதலின்‌ பொரு 
ளின்‌ றி நின்றது” என்று எழுதியுள்ளார்‌. செய்யுட்களில்‌ அசையையும்‌ 
கீரையும்‌ அலூட்டீக்க. றுமிட த்தில்‌, பொருளின்‌ தி நிற்பவற்றை அல 
டாமல்‌ விடுத்தல்‌ யாங்கும்‌ கூறப்பட்டிலத; வழக்குமன்‌ அ. இவ்வாறே 
கொள்ளின்‌; “சீர்‌ கூனாதல்‌ சேரடிக்‌ குரித்தே' என்னுஞ்‌ சூத்திரத்தின்‌ 
உரையில்‌, ஆகீரியவடியில்‌ சீர்‌ கூனாக வருதற்கு உதாரணமாக அவர்‌ 
காட்டிய, 
அவரே, கேடில்‌ விழுப்பொருள்‌ தருமார்‌ பாசிலை? 

என்னும்‌ அடிக்கண்ணும்‌ சீர்‌ கூனாக வந்ததன்‌ நி அசையே வந்ததாகும்‌. 
என்னெனின்‌, (அவரே என்பதில்‌ ஏகாரம்‌, அவர்கொள்கைப்படி, 
பொருளின்‌ றி கின்றதாகும்‌ என்க. 

இவற்றால்‌, ஈச்னார்க்கினி௰ர்‌, களிறே என்பதில்‌ ஏகாரத்தை நீக்கி, 
களிறு என நிரைபசை கூனாக வந்தது என்றது ۶ھ لسم تا‎ 
போ தரும்‌. 

‘Cia னாதல்‌ கோடிக்‌ குரித்தே' என்னுஞ்‌ சூத்‌ இரத்தால்‌, Cory. 
வரப்பெறுகின்‌ ற ஆசிரியம்‌, வெண்பா, கலி என்னும்‌ மூவகைப்பாக்‌ 
களிலும்‌ சர்‌ கூனாக வரும்‌ என்பது பெறப்படும்‌. ஆசிரியப்பாவில்‌ சீர்‌ 
கூனாக வருதற்கு உதாரணம்‌ மேலே காட்டப்பட்ட அ. 

இனி, வெண்பாவில்‌ சீர்‌ கூனாக வருதற்கு: 

£உதுக்காண்‌, 
FIC STC) வண்கைச்‌ சுவணமாப்‌ பூதன்‌ 
UTE 57 ناوج‎ பல்புகழ்‌ UF سس وا‎ இரச்கார்மாட்‌ 
டின்மை அகல்வது போல இருணீங்க 
மின்னும்‌ அளித்தேர்‌ மழை? 
என்பது காண்க. 
கலிப்பாவில்‌ வருதற்கு: 
உலகினுள்‌, 
பெருச்தகையார்‌ பெருந்தகைமை பிறழாவே பிறழினும்‌ 
இரும்தகைய இருவரைமேல்‌ எரிபோலச்‌ சுடர்விடுமே 
சிறுதகையார்‌ சிறுதகைமை சிறப்பென்னும்‌ பிறழ்வின்‌ றி 
உறுதகைமை புலகிற்கோர்‌ பிழைப்பாகிச்‌ CG gr er Ga? 
என்பது காண்க. இது நிற்க. 

மேற்காட்டியவாறு, பிற்காலத்தில்‌, இருசீரடி முச்சீரடிகளில்‌ சர்‌ 
களூங்‌ கூனாக வந்தமையின்‌, தொல்காப்பியனார்க்குப்‌ பிற்பட்ட AAN 
யர்கள்‌, “இன்னவிடத்தில்‌ அசை கூனாக வரும்‌; இன்ன விடத்தில்‌ Fr 
கூனாக வரும்‌' என்று கூறாராய்‌, பொதுவாகத்‌ தனிச்சோல்‌ வரும்‌ 
என்பாராயினர்‌. 

தனியே, 
ومع ج بو‎ Ê பொருள்பெற வருவது தனிச்சோலஃ 
இறுதியும்‌ வஞ்சியுள்‌ ஈடக்கும்‌ என்ப” 
அவிதயனார்‌ (யா. ௧. 94. உமை.) 


84 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


to mip குறைச்தவும்‌ பாக்சண்‌ மயங்கியும்‌ 
மறுக்கப்‌ படாத மரபின வாகியும்‌ 
எழுவா யிடமாய்‌ அடிப்பொரு ளெல்லாம்‌ 
தழுவ تچ نان و‎ தான்றனிச்‌ சொல்லே? 
காக்கைபாடினியார்‌ (யா. ௧, 94. உமை.) 


“அடிமுதற்‌ பொருள்பெற வருவது தனிச்சோலஃ 
திறுதியும்‌ வஞ்சியுள்‌ இயலும்‌ என்ப? 

(யர்‌. ௧. ஒழிபியல்‌. 1.) 
என்னுஞ்‌ சூத்திரங்களைக்‌ காண்க. இவற்றால்‌, தொல்காப்பியனார்‌ 
காலத்தில்‌, வஞ்சுயடிகளில்‌ சீர்கள்‌ கூனாக am g0 என்பதும்‌, அத 
னானே அவர்‌ அவ்வாறு விதிகூறினர்‌ என்பதும்‌ நன்கு புலனாகும்‌. 

இனி, அசரியர்தொல்காப்பியனார்‌, அடிகளில்‌ கூன்‌ வருதற்கு 

இலக்கணம்‌ விதித்தாரேயல்லா மல்‌, இன்னபாவிற்கு இன்னவிடத்தில்‌ 
கூன்‌ வரும்‌ என விதித்தாரல்லர்‌. பேராசிரியர்‌, (இவற்றையும்‌ (சீர்‌ 
கூதைலையும்‌) முதற்கண்ணே காட்டியது என்னை, சூத்திரத்துள்‌ அவ்‌ 
வாறு வைத்துரைத்ததில்லையால்‌ ? எனின்‌, ஏற்புமிக்கோடல்‌ என்ப 
தனான்‌, முதற்கணின்று என்பது கொள்ளப்படும்‌, இக்கருத்சானே வஞ்‌ 
சிப்பாவிற்கும்‌ அவ்வாறே கொள்க”! என்ற கூறியுள்ளார்‌. அதனால்‌, 
கூன்‌ எல்லாப்பாவின்கண்ணும்‌ அடியின்‌ முதலிலே வரும்‌ என்பது 
அவர்கருத்தாதல்‌ பெறப்படும்‌, ஆயின்‌, 

இறுதியும்‌ வஞ்சியுன்‌ ஈடக்கும்‌ என்ப? (யா. ௧. 94 உரை) 
ஏன்று அவிநயனாரும்‌, 

வஞ்சி மருங்கின்‌ இறுதியு மாமெனக்‌ 


கண்டனர்‌ மாதோ s ardi தோரே? (யா. &. 94, உரை.) 
என்று காக்கைபாடினியாரும்‌, 

“வஞ்சி யிறுஇயும்‌ ஆகும்‌ அதுவே? (யா, ௧, 94. உரை.) 
என்று பல்காயனாரும்‌, 

“வஞ்சி யிறுதியும்‌ வரையா ரென்ப” (யா. ௧. 94. உரை.) 


என்று ஈத்தத்தனாரும்‌ கூறியுள்ளனர்‌. அவற்றை கோக்கன்‌, வஞ்‌ 
சிப்பாவில்‌ முதலிலும்‌ இறுதியிலும்‌ கூன்‌ வரும்‌ எனவும்‌, மற்றைப்‌ 
பாக்களில்‌ முதலிலே கூன்வரும்‌ எனவும்‌ அறியப்படும்‌, ஆசிரியர்‌ 
ஈச்சினார்க்கினியர்‌, (இச்‌ சூத்திரம்‌ பொதுவாய்‌ நிற்றலின்‌, தாக்கு 
இரண்பேட, இடையினுங்‌ கடையினுங்‌ கூனாய்‌ நிற்பனவுங்கொள்க' 
எனக்‌ கூறி, அவற்றிற்கு உதாரணமுங்‌ காட்டியுள்ளார்‌. 

“அடிமுதற்கண்‌ நான்‌இற்குஞ்‌ சீர்கூனாம்‌ ஆகும்‌ 

இடைகடையும்‌ வஞ்சிக்‌ song? (யா. ௧. 94. உரை.) 
என்னுஞ்‌ சூத்திரம்‌ நச்சனார்க்னியர்கருத்திற்குத்‌ துணைநிற்கின்‌ றது. 
ஆசுரியர்தொல்காப்பியனார்‌ கூன்‌ வருதற்கு இடன்‌ நியமித்திலராயி 
௮ம்‌; பேராசிரியர்‌ கருத்துக்கொண்டவா அ, அடியின்‌ முதலில்‌" مقار رو‎ 

1. செய்‌. 40, உரை, 


சீர்‌ 85 


தொல்வழக்கெனவும்‌, வஞ்சிப்பாவின்‌ இறுதியில்‌ வருதல்‌ இடை 
வழக்கெனவும்‌; அதில்‌, இடையில்‌ வருதல்‌ கடைவழக்கே யெனவும்‌ 
கொள்ளுதல்‌ கூடும்‌. பிற்காலத்துஅசிரியரும்‌ வஞ்சியடியில்‌ இடையி 
அம்‌ கடையிலும்‌ கூன்‌ வரும்‌ என்றாுரேயல்லாமல்‌, ஏனையடிகளில்‌ 
அவ்வாறு வரும்‌ என்றாரல்லர்‌. 


ஆசிரிய வடியிலும்‌ தொகை gr ar கோக்கின்‌, ஆசிரியவடி 
இடையில்‌ யிலும்‌ இடையே அசை கூனாய்‌ வர்துள்ளது 
கூன்‌ OG FSV புலனாகும்‌. 

யானோ தேழறேன்‌ அவர்‌ பொய்வழங்‌ கலரே? (குறுந்‌. 21.) 
“குருகும்‌ உண்டு தான்‌ மணச்த ஞான்றே? (குறுந்‌. 25.) 
(கவெனு மறியும்‌ அக்‌ கொடியோ னையே? (Smug. 26.) 
(அன்பின தோழி அவர்‌ சென்ற வாறே? (குறுந்‌. 87.) 
“அலப்பேன்‌ தோழி அவ ரகன்ற ஞான்றே? (தறுத்‌. 41.) 
சான்றோ ரல்லர்‌ யாம்‌ மரீஇ யோரே: (Sms. 102.) 
:பயணின்‌ நம்ம விவ்‌ வேச்‌ அடை யவையே? (நற்‌. 90.) 
“உலமாச்‌ கழியும்‌ இப்‌ பகன்மடி பொழுதே? (B®. 109.) 
Gai கண்ணி யது Qurat æ மாறே? (தந்‌, 122.) 
“என்னொட கழியு மீல்‌ விருவர இகலே? (நற்‌. 180.) 

“குன்‌ இஅவிலங்‌ யெவின்‌ அவர்‌ சென்ற eri Cr’ (அகம்‌ 309.) 
*பெறலருள்‌ குரையள்‌ எம்‌ மணங்‌ Gur Gar? (அகம்‌. 322.) 

‘age அக இல்ல யாய்‌ ஓம்பிய நலனே? (அகம்‌. 276.) 

என ஈற்றடியின்‌ இடையிலும்‌, 

கொடிய ரல்லர்‌ எங்‌ குன்றுகெழு நாடர்‌? (குறுந்‌. 87.) 

(அழிவ தெவன்கொல்‌ இப்‌ பேதை நூர்க்கே? (குறுந்‌. 89.) 


என இடையிலுள்ள அடிகளின்‌ இடையிலும்‌ தனிச்சொற்கள்‌ 
பயின்று alê ger rer காண்க. இவற்றைத்‌ தனிச்சொல்லாகக்‌ கொள்‌ 
ளாமல்‌ மேல்நின்‌ ற சீரொடு சேர்த்து மூவசைச்‌சீர்‌ எனக்‌ கொள்ளுதல்‌ 
அமையுமாகலின்‌, இவையெல்லாம்‌ தனிச்சொல்‌அல்ல எனின்‌, ஆற்‌ 
றன்று. 'பூவேய்‌ கண்ணி அது பொருந்து மாதே' என்னவேண்டுவதை, 
பூவேய்‌ கண்ணியது பொருந்த மாறே எனின்‌, சுட்டுப்பொருள்‌ இற 
arg. மற்றையவும்‌ இத்தகையவே. பொருட்கிறப்பினை கோக்கியே 
உரையாசிரியர்கள்‌ பலவிடங்களிலும்‌ தனிச்சொற்களைக்‌ காட்டியுள்ள 
னர்‌. பேராசிரியர்‌, ° வாள்‌ வலந்தர 'என்பதனை ஒருசீராகக்‌ கோடும்‌ 
எனின்‌, “ur اوق‎ (செய்‌. 1) என்றகனான்‌, வலந்தருதல்‌ வாள்‌ 
மேற்‌ சென்று, வருனெற பயனிலை (மறுப்பட்டன என்பது) நின்று 
வற்றும்‌ என்பது' (செய்‌. 49, உரை.) என்ற எழுதியிருப்பது ஈண்டுக்‌ 
கருதத்தகும்‌. இவற்றால்‌; மேற்காட்டிய அடிகளிலெல்லாம்‌ இடையே 
தனிச்சொல்‌ வந்தது எனக்‌ கொள்ளுதலே சிறப்புடைத்தாகும்‌. ஆசி 
ரியர்தொல்காப்பியனார்‌, தனிச்சொற்கள்‌ இன்னவிடத்தில்‌ வரும்‌ என 


86 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


Astgacprrins பொதுவாக விதித்திருத்தலின்‌, இவ்வாறு வரு 
தல்‌ அமைத்துக்கொள்ளப்படும்‌ . அன்‌ நி, அவர்காலத்‌ இற்குப்‌ பிற்பட்ட 
வழக்காம்‌ எனக்‌ கோடலும்‌ அமையும்‌. 

இனி, தளைகொள்ளுங்கால்‌, வெண்பாவுரிச்சீர்களின்‌ ஈற்றில்‌ நிற்‌ 


கும்‌ நேோசையை நிரையசைபோலக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌ என்பதை, 


ஆசரியர்தொல்காப்பியனார்‌, 
வெண்‌ சீரிற்தசையை “வெண்‌ ரீற்றசை நிரையசை யியற்றே? 
நிரையசையாகக்‌ (சேய்‌. 29.) 
கோடல்‌ என்னுஞ்‌ சூத்திரத்தாற்‌ கூறியுள்ளார்‌. இச்‌ 


சூத்திரத்திற்குப்‌ பேராசிரியரும்‌ ஈச்சினார்க்‌ 
இனியரும்‌, வேண்சீர்களுள்‌ ஈற்றுச்சீரின்‌ முதற்கண்‌ வந்த நேரசை 
நிரையசையியல்பின தாகும்‌; அஃதாவது; நிரைமுதல்‌ வெண்சீர்வர்‌ த 
தட்டூக்‌ கலித்தளையாயவா அ, ஈற்றுக்கண்‌, நேர்‌ முதல்‌ வெண்‌சரும்‌ 
வந்து கலித்தளை சட்டதாகும்‌ என்று பொருள்கூறினர்‌. 
£அடி. தாங்கு மளவன்றி அழலன்ன வேம்மையான்‌? 
என்னும்‌ அடியில்‌ வெண்சீர்களே as ger. அவற்றுள்‌, முதற்கண்‌ நின்ற 
வெண்டீர்கள்‌ பகைத்துவர்து கலித்தளையாயவாறுபோலவே, ஈற்றுக்‌ 
கண்‌ நேர்முதல்‌ வேண்சீர்‌ ad gb நிரைமுதல்‌ வெண்சீர்‌ வந்தாற்போ 
லக்‌ கலித்தளையாயிற்று என்று இருவரும்‌ கூறினர்‌. அவர்கள்‌ கூறும்‌ 
உரை, இச்சூத்திரத்திற்குப்‌ பொருந்துமோ என ரோக்குதும்‌ : 
வெண்சீர்‌ ஈற்றசை என்பதற்கு, வெண்£ீர்களுள்‌ ஈற்றுச்சீரின்‌ 
முதற்கண்‌ நின்ற நேரசை என்ன பொருள்‌ கூறினர்‌. “வெண்சீர்‌ ஈறு 
என்பது ஏழூாவதன்றொகை; என்னை P ஈறு எனப்பட்டது சீராக 
லின்‌. வெண்‌£ருள்‌ ஈற்றுச்சீர்‌ எனவே, வெண்ஜீர்‌ பலவும்‌ 
தொடர்ந்து நிரைமுதல்‌ வர்தவழியன்‌ றி, இறுஇச்‌€ர்‌ oar Aug 
நிரையசையியற்று ஆகாது என்பதாம்‌” என்று விளக்கமும்‌ எழு 
தினர்‌ பேராசிரியர்‌. ஈச்சினார்க்கினியரும்‌ ٤ வெண்சீர்களுள்‌ என 
ஏழனுருபு தொக்கது. ஈறு என்றது, இறுதிச்சீரை. ஈற்றசை 
என்றது இறதிச்சரினுடைய அசை என்றவாறு” என்ன எழுதியுள்‌ 
ளார்‌. (வேண்ச்‌ ரீற்றசை' என்பதற்கு, வெண்பா வுரிச்‌சீரின்‌ ஈற்றசை 
எனப்‌ பொருள்‌ வருமேயன்‌ நி, வேண்சீர்கள்‌ பலவற்றுள்‌ ஈற்றுச்சீரின்‌ 
முதலசை எனப்‌ பொருள்வருதல்‌ யாங்கனம்‌ ? ஆகலின்‌, இவ்வுரை 
அமைவுடையதன்‌ அ என்பது கூறாமலே விளங்கும்‌. “வெண்பா வுரிச்‌ 
சீரின்‌ ஈற்றிலுள்ள Garas, நிரையசையின்‌ இயல்பினதாகும்‌” என்‌ 
பதுவே, இச்சூத்திர த்தின்‌ நேர்பொருளாதல்‌ அறிக, மேலைச்சூத்திரத்‌ 
தால்‌ ((இயற்சீர்ப்‌ பாற்படுத்த...... தன்மையான”) அசையினைச்‌ ராக 
இயற்றிக்கொள்ளுமாற்றைச்‌ கூறிய அரியர்‌) இச்சூத்நிரத்தால்‌, ஒரு 
சீரினை மற்றொரு சீராக அமைத்துக்கொள்ளுமாறு கூறினார்‌. இச்சூத்‌ 
திரத்திற்கு இளம்பூரணஅடிகள்‌, (வெண்சீர்‌ ஈற்றசை தளைவழகங்கு 
மிடத்து; இயற்சீர்‌ நிரையீறுபோலும்‌ என்றவாறு, இயற்சீர்‌ என்பது 
அதிகாரத்தான்‌ வந்தது என்று பொருள்‌ கூறியுள்ளார்‌. இனி, 
இச்சூத்தாத்தாற்‌ பயன்‌ யாதோ எனின்‌, வெண்பாவிற்குத்தளை 
கொள்ளுமாறு அறிவித்தலேயாம்‌ என்க. என்னையெனின்‌, 


சீர்‌ 87 


சரியை மருங்கன்‌ ஒரசை யொப்பின்‌ 

ஆசிரியத்‌ தளையென்‌ றறியல்‌ வேண்டும்‌? (சேய்‌ 56) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, சரியை மருங்கின்‌ அசை யொவ்வா தது வெண்‌ 
டளை எனப்படும்‌. பேராசிரியரும்‌, “ஒப்பின்‌ ஆசிரியத்தளை எனவே, 
ஒவ்வாதோழியின்‌ வேண்டளை என்று எதிர்மனத்துக்கொள்ளப்படும்‌. 
என்னை? 

எடுத்த மொழியினஞ்‌ செப்பலும்‌ உரித்தே?” (கிளவி. 60.) 


என்றமையின்‌” என்றார்‌. இவற்றால்‌, ‘Phu மருங்கின்‌” என்னுஞ்‌ 
சூத்திரத்தால்‌, வெண்டிர்க்குமுன்‌ ரேர்முத லியற்சீர்கள்‌ வரின்‌ ஆசிரியத்‌ 
தளையாவான்‌ செல்லும்‌. ௮ஃதாவ தட, 
கற்றதை லாய? (குறள்‌. 2.) 
erer pay, கேரசையும்‌ கேோரசையுமே தட்டதாகலின்‌, ஆசீரியத்தளை 
யாகும்‌ என்பதாம்‌. ஈண்டு, (வெண்ட ரீற்றசை நிரையசை இயற்றே என்‌ 
ஞ்‌ சூத்திரத்திற்கு இளம்பூரணஅடிகள்‌ கூறிய வுரையின்படி, “கற்ற 
தனால்‌' என்னும்‌ வெண்டர்‌, நிரைஈற்றியற்‌்சர்போல ஆகும்‌. ஆகவே, 
ய? என்னும்‌ நேரசை முதற்சீர்‌ வந்தவழி, அசை ஒவ்வாததாகுமாக 
லின்‌, வெண்டளையே யாகும்‌ என அறிக. 9) gwar me கூறியவற்றால்‌, 
(வெண்சீரீற்றசை்‌ என்னுஞ்‌ சூத்திர த்திற்குப்‌ பேராசிரியரும்‌ & Gent & 
இனியருவ்‌ கூறும்‌ பொருள்‌ அமைதல்‌ இன்று என்பதும்‌, அதற்கு, 
இளம்பூரணஅடிகள்‌ கூறும்‌ பொருளே அமைவுடையதாகும்‌ என்ப 
அம்‌, அதனால்‌, தளைகொள்ளாதற்குப்‌ பயனுள அ என்பதும்‌ புலனாகும்‌. 
ஆயின்‌, பேராஜரியரும்‌ அச்‌ சூத்இரத்தாற்‌ கலித்தளை கொள்ளூமாறே 
கூறினாசால்‌ எனின்‌, அஃது அவர்‌ கூனும்‌ பொருள்‌ பயத்தல்‌ இல்லையே 
என்க, ஆசிரியர்தொல்காப்பியனார்‌, தளையை ஓஒருஅப்பாகக்‌ கொள்ளர 
மையின்‌, தளைகொள்ளுதலே இச்‌ சூத்திரத்தின்‌ பயன்‌ என்றது பொ 
ருர்தா தால்‌ எனின்‌, அவர்‌. 
தன்‌ 2 ருள்வழித்‌ தளைவகை வேண்டா? (சேய்‌. 55.) 
என்‌ றதனான்‌, அவ்வப்பாவிற்கு உரிய வுரிச்சீர்கள்‌ வருமிடங்களில்‌ 
தளைகொள்ள வேண்டா என்றும்‌, பிறசீர்கள்‌ வரும்வழித்‌ தளைகொள்‌ 
ளூதல்‌ வேண்டும்‌ என்‌ அம்‌, அதனால்‌, Grains யடி என்றும்‌ தளைவகை 
யடி என்றும்‌ அடிகள்‌ இரண்டு வகையாகக்‌ கொள்ளப்படும்‌ என்றுக்‌ 
கூறினாசாயினர்‌. ஆகலின்‌, அவர்‌ தளைகொண்டது வெள்ளிடை மலையே. 
பேராசிரியர்‌, பாத்தசரே அடியாப்பு என்றது என்னை? தளை என்பதோ 
முஅப்புப்‌ பிறர்‌ வேண்பேவால்‌ எனின்‌, இவருஞ்‌ Fra தொழிலே தளை 
எனவேண்டேபே; தளைத்தலின்‌ தளையாதலானும்‌ வேறுபொருளென வேண்‌ 
டார்‌ என்பது. எனறார்க்கு, அசை யின்றிச்‌ சீரு மில்லை; சீர்‌ இன்றி 
அடியும்‌ இல்லையாம்‌ பிற எனின்‌, அற்றன அ. உறுப்பும்‌ உறுப்புடைச்‌ 
செய்யுளும்போல, அவை கொள்ளப்படர்‌ தளை என வேறொன்று 
இன்மையான்‌ கொள்ளான்‌. என்னை? ௮௮ குறளடி என வேறு 
உறுப்பு ஆயின மையின்‌ என்பது, தளை என்று இதனைக்‌ கோடுமேல்‌, 
அதனைக்‌ குறளடி எனல்‌ ஆகாதென்பது. அல்லஅஉம்‌, ஈரசை கூடி 
ஒருசர்‌ ஆயின வா அபோல Det கூடியவழி அவ்விரண்டனையும்‌ ஒன்‌ 
றென்று கோடல்வேண்டும்‌. கொள்ளவே, நா ற்சீரடியினை இடைஅணித்‌ 


88 சில இலக்கணக்கட்டுரைகள்‌ 


அச்‌ சொல்லுவதன்றி நான்கு பகுதியான்‌ எய்திக்‌ கண்டம்‌ படச்‌ 
சொல்லுமாறு இல்லை என்க. 8யோத்தசீர்‌'” என்றதனானே, அசை 
Qaras துணித்துச்‌ சொல்லப்படா 8ர்‌என்பதும்‌ அச்சீரான்‌ அடி 
Boats, Phou இற்றது Fr” எனவே படும்‌ என்‌ றதனான்‌ சீரெல்லாக்‌ 
அணித்துச்‌ சொல்லப்படும்‌ aru grea கூறினான்‌ இவ்வா சரியன்‌ ஏன்‌ 
பது, அற்றன்றியும்‌, அவ்வாறு தளைகொள்வார்‌, சோன்‌ அடிவகுப்ப 
Sree குற்றமென மறுக்க'? என்றுஎழுதியிருத்தலானும்‌ இது ஈன்ஞா 
அறியப்படும்‌. ஆகவே, ஆசிரியர்‌, பாக்களில்‌ வேற்றுச்சீர்‌ வருமிடத்துத்‌ 
தளைகொள்ளுதலும்‌, அதனை ஒரு௮ப்பாக எண்ணாமையும்‌ அமையு 
மன்றே? நிற்க, 
சீர்கள்‌, அவ்வப்பாவிற்குரிய ஓசை வருமாறு அடிகளில்‌ அமைந்‌ 
திருத்தல்‌ வேண்டும்‌, இஃது, 
சீர்களின்‌ ஓசை £அசையுஞ்‌ ரும்‌ இசையொடு சேர்த்தி 
வகுத்தன ருணர்த்தலும்‌ வல்லோ ராறே?(11.) 
என்னுஞ்‌ சூத்திரத்தின்‌ உரையில்‌, பேராசிரியர்‌ எழுதியிருப்பவற்றான்‌ 
நன்கு விளங்கும்‌. 
` £அளவுஞ்‌ AG gb வெள்ளைக்‌ குரிய? (சேய்‌. 58.) 
என்னுஞ்‌ சூத்திரத்தான்‌, வெண்டாவடியில்‌ * பதினான்கெழுத்து 
வரைக்கும்‌ நிற்றல்‌ அமையும்‌. ஆயினும்‌, 
“ஏதொக்கு மேதொவ்வா தேதாகு மேதாகா? 
(அற்புதத்தீநவந்‌. 62.) 
என்னும்‌ பன்னிரண்டெழுத்தடியும்‌, 
(யாதானும்‌ சாடாமா லூராமா லென்னொருவன்‌? (குறள்‌. 397.) 
என்னும்‌ பதின்மூன்‌ நெழுத்தடியும்‌, 
'யானூடச்‌ தானுணர்த்த யானுணரா விட்டபின்‌? (ழத்தோன்‌. 104. 
என்னும்‌ பதினான்‌ கெழுத்தடியும்‌ வெண்சரே வற்தனவாயினும்‌ இவை 


வெண்பாவோசை யின்றிக்‌ கலியோசையவாக நிற்றலின்‌, இவை 
வெண்பாவின்கண்‌ வருதல்‌ அமையா என்பதும்‌, 

“அறுசுவை யுண்டி அமர்ச் தில்லா ஞூட்ட (நால. 1.) 
எனவும்‌, 

“யானை யெருத்தம்‌ பொலியச்‌ garh yhp (நால. 3.) 
எனவும்‌, 


*ஆய்ச்தமைச்ச கேள்வி அறிவுடையா செஞ்ஞான்றும்‌! 

(நால, 63.) 
எனவும்‌ வருபவை, முறையே 12, 18, 14 எழுத்அக்களையுடையன ar 
யாயினும்‌, அவை வெண்பாவோசை யுடையவாதலின்‌ அமையும்‌ என்‌ 
பதும்‌ பேராசீரியர்கருத்து, இவற்றை, 6௮சையுஞ்‌ சீரும்‌? என்னுஞ்‌ சூத்‌ 
இரத்தின்‌ உரையில்‌, ۱ 

1. செய்‌. 1, உரை. 
2. பதினாதெழுத்தளவம்‌ இற்கும்‌ என்றார்‌ இளம்பூரணரும்‌ யாப்பருங்கல 
விருக்திசாரரும்‌, 


சீர்‌ 89 


(மாசேர்வாய்‌ மாகேர்வாய்‌ மாசேர்வாய்‌ மாசேர்வாய்‌ 
என்பது பன்னிரண்டெழுத்தடி; 

மாசேர்வாய்‌ மாசேர்வாய்‌ மாசேர்வாய்‌ மாவருவாய்‌ 
என்பத பதன்மூன்‌ றெழுத்தடி; 

மாசேர்வாய்‌ மாசேர்வாய்‌ மாவருவாய்‌ மாவருவாய்‌ 
என்பது பதினான்கெழுத்தடி. இவை மூன்றும்‌, 

“அளவுஞ்‌ Ai gt வெள்ளைச்‌ குறிய?” (சேம்‌. 58.) 
என, வேண்பாவிற்கு ஓதிய அளவடியேயாயினும்‌, இக்‌ காட்டிய அல 
இடுகையால்‌, கலித்தளை SOS துள்ளலோசையும்‌ பிறக்கும்‌. 

மாசேர்வாய்‌ மாசேர்வாய்‌ பாதிரி பாதிரி 
எனவும்‌, 

மாசேர்வாய்‌ பாதிரி பாதிரி காருருமு 
எனவும்‌, 

மாசேர்வாய்‌ பாதிரி காருருமு காருமுமு 
எனவும்‌, முன்காட்டிய மூன்‌ றனையுமே இவ்வாறு அலகிட்டூ ஓசையூட்‌ 
டக்‌ கலித்தளை தட்டாது வேண்பாஅடியேயாம்‌. இவ்‌ விருகூறும்‌ ஓசை 
யொடு சேர்த்‌ அணர்த்துக' என்னு அவர்‌ (பேராசரியர்‌) எழுதியிருப்ப 
தனால்‌ அறியலாகும்‌. 

ஆயின்‌, ஈச்சனார்க்கினியர்‌, 

யாதானும்‌ சாடாமா லூராமா லென்னொருவன்‌? 
என்னும்‌ அடி செப்பலோசையது என்றும்‌, 

:ஏதொக்கு மேதொவ்வா தேதாகு மேதாகா? 
என்பதுபோன்ற அடியே துள்ளலோசையதென்னும்‌ கூறியுள்ளார்‌." 
இஃது அமைவுடையதன்னு. என்னையெனின்‌, நான்கு சீரும்‌ தேமாங்‌ 
காய்ச்‌ சர்களாயிருக்கும்‌ அடி கலியோசை யுடையதாகுமிடத்து, அவற்‌ 
அள்‌ ஒருசீர்‌ கூவிளக்காய்ச்சோயின்‌ பின்னும்‌ கலியோசை ஈன்றாதலே 
யன்‌ றி வெண்பாவோசையதா தல்‌ கூடிமோ என்க. 

இனி, பதினான்கெழுத்திற்கு மேற்பட்ட எழுத்துக்களையுடைய 
நெடிலடி. வெண்பாவில்‌ வருதல்‌ அமையா அ என்பார்‌. 

ஆயின்‌) 

“ஆகத்தான்‌ செஞ்சடையு மாங்கவன்‌ தன்‌ பொன்னுருவில்‌? 

(அற்புத. 58.) 
என்று பதினைர்தெழுத்தடியும்‌, 

:அம்பவள வாய்மகளிர்‌ அம்மனைக்கும்‌ தம்மனையை”! (திருஈங்கோய்‌. 8.) 
என்று பதினாறெழுத்தடியும்‌ பிறவும்‌ வந்துள்ளன. பேசா௫ரியர்‌, 
(பதினான்‌கெழுத்தின்‌ இறந்த u Bors அநிலனும்‌ பதினா௮கிலனும்‌ பதி 
Gar ap நிலனும்‌ என, இம்‌ மூன்றும்‌ வேண்சீர்‌ வந்து ஒன்றியக்காலும்‌ 


1. செய்‌. 11. உரை. 


00 சில இலக்கணக்கட்டுை A BEAT 


இயற்சர்வந்து ஒன்றாக்கா னும்‌ ஒருஞான்றும்‌ செப்பலோசை பிறவா. 
அவையும்‌ ஓசையொடி சேர்த்தி வகுத்துணர்‌ த்துக. அவை வருமா: 

புவிவருவாய்‌ மாசேர்வாய்‌ மாசேர்வாய்‌ மாவருவாய்‌ 
எனவும்‌, 

மாறுவாய்‌ மரவருவாய்‌ மாவருவாய்‌ மாவருவாய்‌ 
எனவும்‌, 

புலிவருவாய்‌ மாவருவாய்‌ மாவருவாய்‌ மாவருவாய்‌ 
எனவும்‌ இவை வேண்சீர்‌ ஒன்றியுங்‌ கலித்தளை தட்டின. இனி 
இவற்றை இயற்சீர்‌ கொடுத்துச்‌ சொல்லுங்காலும்‌ செப்பலோசை 
சிதையும்‌. என்னை 

காருருமு காருறாமு காருறாமு பாதிரி 
சானவும்‌, 

காருருரமு காருருழு காருருழு GG 
எனவும்‌, 

நரையுருழு SAHAP TOGO காருருழு 
எனவும்‌ இவை இயற்சீரான்‌ வந்தம்‌ வேறோர்‌ சந்தப்பட்டுச்‌ சேப்பலோ 
சை சிதைய நிற்கும்‌ என்பது அசையுஞ்‌ சீரும்‌ இசையொடு சேர்த்‌ இ 
Gê gi ori த்துக. இன்னோன்ன பிறவும்‌ பேரிதும்‌ எஃகுசேவியும்‌ 
நுண்ணுணர்வும்‌ உடையார்க்கன்றி உணரலாகா' (செய்‌. 11. உரை.) 
என்று எழுதியிருத்தல்‌ காண்க. 

ஆயின்‌, இக்‌ கூறியவை அடிகளைப்பற்றி வருபவையாகலின்‌ 

ஈண்டுக்‌ கூதல்‌ அமையாதால்‌ எனின்‌, வெண்பாவடியில்‌ வெண்சீர்‌ 
களே வரின்‌ ஓசை இறவாது என்பதே போர்தபொருளாகலின்‌, இவை 
ஈண்டு இடம்பெறும்‌ என்க, அன்றியும்‌, பேராசிரியர்‌ இவற்றை 
(அசையுஞ்‌ சீரும்‌” என்னுஞ்‌ சூத்திரத்தின்‌ உரையில்‌ கூறினாசாகலின்‌, 
இவை சர்களைப்பற்றநியவையாதல்‌ அறியப்படும்‌, 


குறிப்பு : 88-ஆம்‌ பக்க த்தில்‌ 18, 19-ஆம்‌ வரிகளில்‌, a ரி 5 
இருப்பது, வடிவி னிரல்‌ என்‌ திருத்தல்‌ வேண்டும்‌. ண அல்ல 


சொல்லகராதி 


௮ 
அகத்திணையியல்‌ 61 
அகம்‌ 12, 66, 67, 75, 85 
அப்பகவீயம்‌ 87 
அமிதசாகரர்‌ 75, 76 
ACEC, சண்முகனார்‌ 38 
அவிசயம்‌ 76 
அவிசயனார்‌ 45, 75, 76, 88 
அற்புதத்‌ இருவச்தாதி 88, 89 


அனச்துனி சர்தோதர்ப்பணம்‌ 37 
ஆ 
ஆசிரியர்‌, ஆசிரியர்‌ தொல்காப்பிய 


னார்‌, தொல்காப்பியனார்‌ 1, 2, 8, 
6,7,9—18, 20-28, 25, 34, 40, 
43, 46,47, 49, 50 54, 64, 70, 
71, 73—79, 81, 82, 85—89 
ஆசிரியர்‌ ஈச்னார்க்கனி௰ர்‌, நச்சி 
mti கணியர்‌ 4,5-9,12-—15,19, 
22, 46, 58, 54, 62, 68, 67, 
68 70, 75, 78, 79, 83, 86 
@ 
இளம்பூரண அடிகள்‌, இளம்பூரணர்‌, 
உரையாஇிரியர்‌ 5, 6,8, 9, 18, 
14, 19, 22, 74, 76, 80, 86—88 
இளம்பூரணருரை 68 
உயிர்மயங்கயல்‌ 8, 48 
உயிரீற்றுப்‌ புணரியல்‌ 20 
உருபியல்‌ 16, 17 
எ 
எச்சவியல்‌ 15 
எழுத்ததிகாரம்‌ (தொல்‌) 34 
எழுத்தியல்‌ 2 
رت‎ 
ஏழுகயம்‌ 56 
க்‌ 
கணம்‌ 88 
கர்ணாடக பாஷா பூஷணம்‌ 80 
கார்ணாடக ஸ்ரப்தமணிதர்ப்பணம்‌ 80, 
51 
கலித்தொகை 71, 72 


கன்னடம்‌ 30, 27 


கா 
காக்கை பாடிணியம்‌ 76 
காக்கை பாடினியார்‌ 45, 84 
கால்ட்வெல்‌ இலக்கணம்‌ 7 
காவ்யாலங்கார குடாமணி 87 
கி 
ளெவியாக்கம்‌ 87 


குமாரசாமிப்‌ பிள்ளையவர்கள்‌ 50 

குற்றியலுகரப்‌ புணரியல்‌ 1, 3 6, 8, 
16—20 

குறள்‌ 51, 58, 09, 70, 87, 88, 89. 

குறுக்தொகை 67, 85 


கூ 
கூட்டரவு 33, 34 

கே 
கேரளபாணினீயம்‌ 12, 26, 1 


F 

சங்கரசமச்சிவொயப்‌ புலவர்‌ 2, 22, 29. 
சி 

சிவஞான முணிவா 6, 14, 

33 

9 man مەدے‎ பாடினியார்‌ 45 
சீ 

Fae சிர்தாமணி 47 

சீறடி 4 

சீறிடம்‌ 84 

சீறூர்‌ 84 


15, “18, 


குளாமணி 46 


சே 
செய்யுளியல்‌ 4, 7—11, 40, 4], 43, 
—48, 58, 54, 58, 60—70, 72, 
74, 75, 77—82, 85—90 
சே 
சேனாவரையர்‌ 15 
டா 
டாக்டர்‌ கால்ட்வெல்‌ 27 
டாக்டர்‌ குண்டர்ட்‌ 26 


திராவிட சப்த தத்துவம்‌ 82 
திருஈங்கோய்மலை எழுபது 89 
திருமுருகாற்துப்படை 48 


92 


திஸோதனீ 6 


து 
அருக விலம்பிதம்‌ 35 
தே 
தெலுங்கர்‌ 25 
தெலுங்கு 28, 82, 7 
தசென்மலையாளம்‌ 27, 28, 
தே 
தேற்றாவு 88, 84 
தோ 
தொகைமரபு 4, 18, 17, 21 
தொல்காப்பியச்‌ சூத்திரவிருத்தி 2, 
6, 14, 15, 8 
தொல்காப்பியப்‌ பாயிரவிருத்தி 88 


சளவெண்பா 52 
ஈற்றிணை 85 
ஈன்னூல்‌ 22, 27, 28, 29 
நன்னூல்‌ விருத்தி 1 
கன்னூலார்‌ 2 

நா 
நாகவர்மன்‌ சக்சஸ்‌ 87 
சாலடி சாற்பது 45 
சாலடியார்‌ 61, 70, 88 


நீ 
நீதிநெறி விளக்கம்‌ 51, 52 
நுந்தை 18 


நு 
pI oF با رها‎ ۳ 7, 61 

நே 
சேமிசாதம்‌ 2 
கேமிசாதவுரைகாரர்‌ 2 

u 
பட்டினப்‌ பாலை 72, 78 
பதவியல்‌ 29 
பல்காயனார்‌ 1 


புணரியல்‌ 8, 18, 20, 28, 27 

புள்ளிமயல்வயெல்‌ 16, 9 

புறத்‌இணையியல்‌ 61 

Your corm 34, 61,67, 78, 75, 82 
Gu 


பேராஇரியர்‌ 8, 10, 11, 40, 41, 44- 
46, 58, 62, 68. 65, 67, 68, 70- 
78, T4, 78- 80, 82-90 


ம 
மணீிநித 6 
மதரைச்கசாஞ்சி 72, 75, 74 
மயிலைகாதர்‌ 4, 27, 29 
மயேச்சுவரர்‌ 88 
மலையாளம்‌ 87 
பி 
முத்தொள்ளாயிரம்‌ 47, 53, 88 
முதற்றிருவர்தாதி 58 
மோ 
மொழி மரபு 8-7, 12, 18, 22, 24, 
25 
யா 
யாப்பருங்கலக்‌ காரிகை 50, 52, 57, 
61, 64, 65, 71, 75, 77 
யாப்பருங்கலக்‌ காரிகையின்‌ பழைய 
உரையாசிரியர்‌ 49, 50 
யாப்பருங்கலம்‌ 1, 35, 36, 38, 43- 
45, 51, 55, 56, 61, 64, 72, 75, 
76, 83, 84 
யாப்பருங்கல விருத்தியுமைகாரர்‌ 89, 
50, 55, 56, 64, 67, 78, 88 
rr 
ராஜராஜவர்ம கோயில்தம்பிரா 
era i sar 26 


இப்‌ 3 
லகுகுரு 85 
லகுகுருக்களின்‌ குறியீடு 36 

லீ 
லீலாதிலகம்‌ 24 

வ்‌ 


வ்யாகரணமித்ரம்‌ 1 
வ்ருத்தமஞ்ஜரி 87 
வ்ருத்தரத்சாகரம்‌ 85, 86, 39 
வ 
வடமலையாளம்‌ 27, 28 
வடமொழி 88, 85, 42, 82 
வி 


விளிமரபு 9 

வினையியல்‌ 15, 16 
வீ 

வீரசோழிய வுரை 88 


دہ 
ஜகத 85‏ 
ஸு‏ 
ஸுலகூணஸாரம்‌ 7‏ 


yr 
سے‎ ம اب اصف‎ Lbs «سی‎ ல்‌ باوشاہی‎ St 
ورم بات - لواب‎ Si س شاه‎ ௮2. we شرف ارت‎ 
SAU اب کی زا یکرنے رم‎ BY dyes 
ورف باو‎ ١ fob 11 فرح سرا واه ۱7 وس اور واب‎ பீ 
اور‎ wi bf کی صوب داری 11 . عاثل کی ان کے رہ اونگ‎ 
fre பீம ۔ ب‎ LLB دارو‎ மடத்‌ ae راس‎ 
کے نازا سے کا‎ welds ம அ ei و زاب نے انھیں‎ 
abs EpL دارو عم‎ 
i کلام کا‎ 
رن دس تآمو زود زیت‎ VED یا رب روما‎ Ç 


fhe‏ بل نٹ انی اور کاب رول مشیر ور روا وو 
ie‏ دیرہ نذا رات درب ود .اش زا پر اے ப்பத்‌‏ 
peter‏ مشیم عق ی اندب یر pirs‏ 
ம தமிழம்‌ cect‏ سک وم شم pery‏ 
Mat oli gy இடுப்ப eth‏ 


HL Ye‏ روات کے موان نل ری میں اور بقول 
பீம்‌‏ نکل یریس -LE‏ 


ہے ے 


مت 


ra 

برا نا زی میمش نا ماس ر ا ب و کے لو ست کے سرا کارا 
برا روط تاره ی رم شب فرق 5 ازہراست رد زاب 
من نارود ی روم وال او سیر دا مرش دار اتاب 
رت ان را ج عرفا سی زیت رر سط می اکا eee‏ 
rt rr fein‏ کا دوا یکمن او سے درا رت 
سارت ترک ழி‏ بر سرت fie‏ 
مخت 274 feds}‏ کشواست Kate‏ رکا کک کت 
LOO Ae‏ 4 د دک ایر گت تزا یٹ 
L‏ سال کا وا کشا MET AI‏ یا مسا هم 

لی ,زاو از کو مارح 


ம்ம்‌‏ سن شیا لال ید ای شا یں کے 
اراو لوست مصرع تا Chi ES o! 24 ப்ப‏ 


الل 


pl‏ لس ப Puls.‏ نام ہزور مان نطاب . دی موه 
pear Ble‏ تمس بوک 
بی تھے ا 2 Sk oe‏ ١ئ‏ سے 60 


rre 
dn fun د‎ Samet 


e ت‎ j ai, அடத்‌ 
UIAA IDF ITTY, Jott Ores மிலன்‌ 
d مى‎ > த டை எ தலப்‌ ہے ہک‎ 
راغ کی راا نکد‎ 65 of டப்ப, ப 
bips» PATEA ول )سرت‎ d لچ بآم سین‎ g درم عا‎ 


pa Lae‏ ی بنا مکا شان جیا ت سحا رکو ربا دکہا۔ 
کسی شما عرنے کا یقت سو فل باز CF‏ روم" 


یم 
SÉ‏ .رحس ٠ ப்ட்‌. ட்ட!‏ ول رکنات 
اوم اه பர JU et.‏ مولر اور Sie‏ سال ولارت ے۔ 
ப்ப‏ سے dH‏ اجه اور 
ர‏ 

للا ری میں لباس فی نکر ا ا பத்திப்‌‏ 
vse‏ دی Biot‏ وان سے لہ کر امو ہے ریت . Z‏ 
மறலி‏ ادر ட பழுக்க yb‏ 5 و کے ال کر 
کے ریب ما تم ہکا جر rE‏ افوا رک 
a‏ رم Mal‏ الہ ریف த. i i,‏ سے فا برک رک 
É ed‏ وان ome Sir tHe‏ 
مر سے س کہ را سے ی کت ورن فیز ی ot dLa‏ 
کب کا تما ر بت ۱ அ‏ شا رون میس سے i‏ 
اال நில்‌‏ کاش ی دید Ws Fey‏ 


rrr 

سی ی میں O‏ ےہ ۱ 
அம‏ شراب کا یشم ان پر رال دا மமம்‌ A‏ اس 1 
کی شات بر جو UE மிர LILI‏ 
பவ மய‏ ور لے L‏ .وال تی مت نے 
ادری Li‏ کیو ر ترس SL‏ طرف ப‏ اور سات ul‏ 

سی OSA Sat‏ 
لد ری س شاه படி‏ کت ப்‌‏ پو کے Li y‏ 
Eh ae‏ بش کیا ادر aye ost‏ دوم انام EL‏ ۔ ١اس‏ اطم کے دو 


ப பத 
(ப) وکا‎ ales ۶ متا زا غا وال‎ 
420படி படு, Fat سال طس‎ 


اس Sead oe‏ شاو چیا ںکا பபப‏ 

She مقر‎ கள்‌ sty Lines 
ப்பம்‌ برام او سے عد اور اک‎ A ot ft مارت‎ 
- وی‎ ery fiw 

Li i fn SY وزارت سے‎ 2 E 
شا می سے‎ Lf eve واں سے سب ون کاشان مس جنر روز‎ 
ற்ப op EI SGP اصفمان‎ 2 கல 
کم رے ۔‎ ப்ர wl Fs اور مرت‎ Le 

سج و بای کے شاع رجے نک کل - ت ایک WG‏ 
کا عال سے ان کے ண‏ اد ان کے கடம்‌ ip ft‏ 
س کات چ Wy மி‏ ار اشما PFC‏ 
دران رب وا 
டச்‌‏ کل کا SI‏ سے سےء 
TaN IAS oer‏ گر yl’ bon‏ سے சச?‏ 


rrr 
ட்‌ ےکم نکن یا جا تاد زغم‎ 
Sb دل دعام خذدایت برچ یتو‎ 
اتما لکیا۔‎ SEES ot 
மாசு 
பெர்‌ ம ன்‌ அல பம سے گے‎ 
نظام لر نکا شا فی کات‎ Ea مس تحص رگن الرین ام‎ 
- وا‎ சலா مولر۔سال ولارت‎ 
او رشاعری ؛‎ Bhd GL کیج نےکاشان بی میں تست‎ 
5 ۱ EL, 2 BEL ப்‌ 
Honi Liu ارا س شاه‎ 
pe و‎ Duo دو مت ہے تفس فیس ان کے‎ SE ران‎ 
دا۔ ادشاہ کی بے کے رم اش سگوارا‎ of دل ان سے‎ Bolt سك‎ 
اور لے لے ہے تح کماء‎ பனி با‎ 2S وی کو وط‎ 2 
மீ شام ول می روم پو ں۲ تاب ر‎ 
قمر انا یکا وض‎ GE میں شمشتا ہک‎ ப்பம்‌ 
Gul ہیں‎ பூம்‌ طرح .مارکا‎ ட்‌ Egor را تھا گج‎ € 
د کرام دک ایا‎ pe اس‎ ips اک لکی. باوشاہ نے از ماو‎ 
Linses کی انی‎ FI oF Se بد گن‎ 
l -L بو‎ y po 
Esti سے‎ oF ol اتاد یڑ کہ‎ Spp of 
رن یمان کے متام‎ பமல்‌ .ند دوز کے تھا‎ 
அதி سحت جرب‎ SEIU ப்ப میں ایک‎ 
மே ایک دن مر مومن استرآبادی' وکیں اساطنت‎ 
SPET Bh سے‎ ஐ முக்ய ب شاه‎ 14 


۲۲ 


اب کم 
۰ 
கைது ட்ட அனை‏ 


ره تاس گر ப‏ شرا அம்‌ DVT‏ ون ۲ ا ادر چن ازم 
fos‏ رایس سے گے گے 





حت 


کی 

ழ்‌ of of‏ رارک عرف படத ba,- Ge‏ اور 
سال Sols‏ موم a‏ وا - 

pl pe க்‌ ன்‌‏ شا رکا ل سے وش تی اور 
ho? bb‏ کے ر 

JE & شاه اران“ کی‎ ‘Se wi ol” பலி 
720 et خطیات‎ ly او رگراں‎ wld مت سے‎ 
fi نظام مشاہ اول وال‎ hn 2 22 020. گر نے‎ 
ایکا‎ 43! oft مشش یری کک مب بے .ورن کا‎ பிப 
010 ப்‌ کور اء ہیا ور او رگوللنڑہ‎ ப رولت وت‎ OF 
ا لکردا۔ کی‎ Yb انس‎ Seyi Luh. 226 
et دط کو اپ‎ bee 

لامک وه ہہ سح 2 EA‏ 

کل کل شراخ مرک سر باج OU‏ 

کی ا Sore,‏ 


vrs 


Tt‏ اوس تر 
دی ٹا ام ப்‌‏ 


மடய سکا‎ ١ کال‎ 


IA Shab 


دیب نهاعت کشک کل be‏ 


۶ ا کو کی 7227 رتا 


ار ایبول رسد ر 
Mfrs (as‏ 


تدم ا نکلاب رز 


می با LiF poner‏ 
ட்‌‏ وت سے ۳ سر بد 


7s eh 


சடம்‌. Éj‏ یمان سے ملک 


ول رام ہے سے و رام دس 


டம fi 


ارے سا oA‏ 


ப ات نس‎ J axl میں لوم ہوا کہ‎ ச்‌ 


سس 


rsa 


30340 تون رخ روسگ-‎ sald تر‎ roles Ss 

کے TIPLI‏ مرو لاب என‏ ام 

چون سے جیا که ور ogg erté E‏ در 

مری شو یکو تو Les Lng‏ 

مت 
ارب سے Tol‏ " ارسه‌صا شا دروو اورصلوا تک مامتا 
مرا ی بنا لیف کا ام شراب را سے سے بج ھک کا 
کو رئش سے مج رکا یا ہو یں کرو ںاد اچ کے سو UF;‏ 
enpas‏ اترا ر کا LE)‏ ان ےی درا رک 
9 — مرو راف مرت دہ مشاه ப்‌‏ پم سرد و سر | 
و ہی بی سے Lattre Fogott‏ سب ےکن 
டம்‌‏ ال خی ای روم تس سر اک 
2 هو لب کسر ا لی کے و رال سفرت ا نک WE LSS‏ 
دہ si‏ دہ وه داہ ونا ست یکا تیا es‏ 
دخ لواب 

ப்ட்‌‏ وہب UE‏ مان y‏ مان نش" ل ےکھانیاں! 
ددص PALES‏ توق ول ہو ye‏ 
og?‏ صان تما اس شاه کا دہ داغ Sy Le‏ سا اہ کا 
اد یچره پ بط 1 
اس او BES‏ ملک 0( fui pba ரி‏ 
Were bug kada Lud‏ 
اا فک سے ا دع کے موز “سا ہیں بل باغ باغ 

apie ars‏ سے نے ناب ما سب جس 

WLS LG Je مر‎ ட்ப சக்‌ - 


ria 


வர்மம்‌‏ وش عش کا زو راز انا ے 
Pe Lite?‏ اور الم یر شام அம்ப‏ 


doeh ںوس‎ SAT ارزلا نے دول‎ SL 
وم تکرنے کے اہ بیسن سال کی‎ பர تناب تاز ے سات‎ 
- در کر نات ا‎ GW رل سر رج ادو لک یری‎ 


اور 
ماد te‏ ولرت» SP‏ اور سال ولاوت معل شود 
1 عا deal‏ ور بت اب زاب a MES‏ 
ழும்‌ 3‏ کے کید کے pe‏ اب گی பட்ச‏ لام -E‏ 
முற்‌] oF Ep மம Ea Cpe ழி‏ نے ری SOS‏ سے لھا 
ப்‌ முற்‌‏ اواب قت fae ly அயல்‌ டம்‌‏ 20 
AL‏ مشک مرو مہ کی بجی . اس س فاب Sr‏ 
وپ 7 171220 کے دون زنر واب 2 ماو ہاور 
lu‏ او لواب کی باه ماد فان کب کی تحرف کی ہے او 
ی قاکت تم ما کا ااا رک ر کے واب صاحب اور اواب 
SE ery k‏ اراو bgt‏ ہے ضز شش CAs‏ جو ROU‏ 
اط اور سوا مو و کے ان مس سے JS bor‏ مت . 
or‏ کے پد ا تھا ر اطور Bid‏ میں بش کے جائے ہیںء 
AF‏ 
ki, Lint ple of‏ سے اسر ہے 
LABS IG hE Ld‏ 
Sel‏ 


Ete jue es 
ترا دکام مج ری ہے‎ wiro 


زندگی سے LT‏ 


vié 


ct‏ ره سے کی ر کے 


bk. re 


Car‏ نیمات یرما ار 


یناب کرک بەز big‏ 


ட ட்‌‏ انوا دوسی 


یں ال سے مسا تا سے 
நச்‌ Bu‏ رس باغ می نا سے 


جو ہے ترا شا ررحي رې 


سرت از دن دوز رمن by Ci‏ 


یک وا را ہو cei‏ 
60 وم EAT‏ 


می اف اد BET‏ 
மி‏ بل لمت یں بک 


enb دم یک کل تی کی‎ A 


Oke‏ و TA J‏ نے لاب 


ifs: 


மழித்த 


eh P peg 





gti! அன்‌ 


க்கப்‌ 


مب :کے ساد ارات ۶ í‏ 


ம்ப 


7 208012 
یره صاح کا رکا سے 


رک فاد تکوپ ور 
دل کا لے درد نام ہت ینا 


14 


وه واوا IRRITA‏ رووس ப்‌‏ 
ود عا لد وتا TI‏ یره ون 
arto‏ 76 سس 


دوست بویا ہما رو ی چون اضرا 


Shick‏ کن یک یکہھی سید got‏ "سر 


chung Joni 


தக்க نگ رک‎ E ஸ்ரீ 
சப்பி کک دنت اک طح‎ Gz 


cut யான்‌‏ رم شا 


جا نکر نادان من ان ممت از 


مکی کو کے توس باغ ار میاه 


teil a 2 


شاب தர‏ یما سے سے ار கக்க Ms‏ 
عوسی لے ون الط سار مبلا راکد d a al‏ 
inde‏ ہیام سے زد درخ سے تو نر زی فو را دک کے 
ہیں مری irk Liss‏ 

بش وعدت بین ج جیا کی سے ورا قار سے 


ட பத்தி‏ ےو سج بی 
Hoane‏ کا Gree‏ ں نام ١ال‏ سے 


ما زا یآ زیمت تیب وش سے 


و چرس پر عرق اضعا اجه 


„ŽA 


ம்ம்‌ ds بذک ریب‎ E 


Hiroe 


vis. 


بدا سے مرک وال جاری 272( گی سے ப) PE ot‏ سے 
زل سے لب شار دع eve‏ 


Kort ei وی سے سے‎ ft 
Susser ty یی باک اتر‎ iss 
ப در‎ IPAE nije x it وو مرش‎ ape 
دل یں ری سای و‎ wilt th Neuse ef سیم وم‎ 
فلق اشاس کے مان پا جپ گے دم زاهک ید ول پوا‎ 
تیج ریا یک‎ dura ہے یگنشت ما لے خر‎ 
ئن ری موس یا رکا‎ bef ہے اپ دل سر نگل عزا رکا اس‎ 
அய்‌ bes iv ives, سے درت ہیں تو‎ 


سد ہکروں شی رم پت مت ری ے Win‏ “ضر SIS,‏ 
GIA‏ حمر پہ ad‏ کیا یتین زم ںاد رپا ری س ےکی مناز 


rie 


بیع نام دنا و سک کال سے موی சமய‏ 
یت உந்திப்‌. வடம‏ 
f‏ نا کاب 
مف یکا Set‏ کے باس TA‏ 
obese ட ம‏ کر وسشاه نا هم دک نکاس پان 
Li‏ اھا رکا = = سے: த‏ 
ரர...‏ ا تن eal‏ ور அப்‌‏ 
جع عق کے درا கம்மல்‌‏ ...7 متصو رکا ںکرسو لیا سے 


کب பூல்‌‏ تی نے LB GO PEF‏ ای 
مان "رب دی۔ 
مار 


327 اص . غلا مین نام گرد الاما و تون ایک زا زر و 
ضر سان دز کک ல‏ خر رب رقاب 
والا چاه as Wir hf iv vl‏ تسس ری பம)‏ 
هی سال ولادت ے ۔ 
آپ لاب والا ماه ony‏ نت ری ES BE‏ 
درس یکناس OM bile‏ سے حت அம்பர்‌‏ بست رون ال 
re ۱ அல்‌ ச்ம்‌‏ 
Zz: è -‏ ۰ > 
db‏ گر شاه AG‏ بادشاہ نکی ot‏ سے ات WE‏ 
سے علا وه பவம்‌‏ ہمت راری رات و بہت رار سوار وطعت சட‏ 
جرس fe‏ 2224 در وای مراب و )کی جا لر وارکطا அ‏ 
لواب وال ماد படு‏ نے JY rtd gw ga‏ 
ty‏ ان کے Heft eto‏ بات ۔ 


اب تاز کا د کی LE‏ میں ف ہے ج دیمان رر 


rir 


ய‏ لئے“ کے تن کا D‏ ل اور «hon‏ دوس یکناب مشاه 
نار خردوس یکا چندی جواب علی Get‏ ج سک eri பன்‌‏ 
میں ELE‏ اس میں & عادل شاه کی iat oer‏ 
کار نا سے تما Ut‏ سرا کو عہ i‏ اور WZ‏ ولوان - 
07 20 بڑے یا ےک کناب .ی LU‏ تک نی 
Soe‏ دول اس کا ந்‌‏ ها اور ردا SOPs‏ ادن 
سی ات دتن سے ASU‏ ادشام ے نرک یک لت 
த!‏ اکا خطاب عطا قرا تھا۔ دکن کے جنر یگو شو یس ضرف ہی 
ایک کلپ اشوا سے ی ۱ 
A‏ ےکم میں مون LE‏ ساتم Spoon od‏ 


بہت ہے۔ لی نام ہکا یہ se jiii‏ 


UO? 

e ஆவள்‌ 0 ست سیر‎ IG 
POI? Apolo! 
کم در کو ی ترجا اسے یا ر‎ BI 
وی ١و ند اکا یم‎ 00420 ped 
CIEL کے دل می ترا ہاش‎ yt 
pu لوا ککوٹ ہے ہی مس کے تام او با ره‎ 
5 مج لی عار ل ترا م‎ ۲ 
சம்மந்தப்‌ 
HGS کے دی پ انازور کہ سب کک‎ A 
பட்டி FFE பப்ப راپ رورش رکا‎ 


زت 
2 ابل ر تک کرک پا کے میں تفہ ابر 


டு کہ‎ 


ضرتی ملس அச Hi fit op k.‏ سال ولاوت 
معلوم نہیں - 
wb‏ ټوب ارس FL‏ س هک شرن Affe So‏ 
dec T‏ رو RM‏ 
பி.ப கற‏ تھا۔ اغا نابت کت pe‏ 
اور حضرت 27 ہرہ ذا زو درز مہ ا کے ناماس مکی 
பதால்‌ Lt‏ سے 4 bei eh.‏ بس کرنے ந.க.‏ 
کی سح سے و فعات ஸர்‌!‏ ماعل ادس ان ہی سر ای 01 
مصارف ولا سل cath‏ و ہت ی . و bith சீ‏ 
lL Jy பம‏ 
ob‏ جک பட்‌ LS‏ رہے۔ EPA‏ می کر 
اسب با لور چگ ی ماد شا کا HE Ee BE‏ 
bel பேச cee ய‏ 
گل معن س Ls See‏ "مان اسلا فر“ 
جاور UW‏ ان کا رک ے۔ اس سے مسا بدا کہ رق 
BOS‏ س کن عن یک பா GEFs‏ ور 


rit 





ES‏ تام رگا هزرل 

சர்ம: ترم‎ PSLE 
۲ ss اتا‎ Pa لیات کا و تم‎ 
ی کا‎ ig با فی‎ er iy زور میم دعاسم نک‎ 
مب تزا ںکوجوروئوں با ریا‎ Gps sels 
BU گرد باس ورای ا مد دا رم‎ பம்‌ 
می ی تیا‎ MLE மீ يد اعط نع می ایک‎ 
uF A سوت دیس ابو یواد رای کے‎ Pi 2224 
பப்பு رل سا سے‎ ibe بر‎ பூ طالب‎ 

میس ول سے تیاس کے بان کے وہک نی راتا سے 

Lili ல்‌ Ieor foise 
21924 ததன்‌ ہس یرک‎ ob عم مس ضا‎ 
aby (சத دل کے ےمان سے اط کڈ لا جب رہ متا زی‎ 
isnt AD கீழ்ப்‌) ادس و کی اس‎ 
Rips ds LAE WN x مت رر‎ 
wal Webber SBE L 


DEVE ا ایام‎ Kort 


۳۱۰ 


eid‏ سرو وب وس ردوفوں ای مس 


شرت ہے பல்பு‏ 
pone‏ ہک ر کم 


.تس سس கைக வகைய‏ ہت شف سم 


bis‏ ی ا تاس سے 
272 ورن ١‏ کاب سے 


پ رگ یآر زو نو ம்பம்‌,‏ 


=> ر we,‏ 
تی تک مینک ورواو 


Lr foes‏ برا وم 
இர்‌,‏ شر کیتسا کے زوا یکی 
گرا کے گے ப்ட்‌‏ 


மல்‌? மம்‌ مکی سا‎ Seg 


مار 


ماز PEP ph‏ وال ر کا تام اور سال ولادت eye‏ 
بت دی کے ج زادوں سس سے کے ون پیا اس اور 


Pd 
j 
1 


شوو ن -8L‏ 


سے ان رخ کی حول یلم کے بعر அன்டு‏ 
سکن کی 0௮ம்‌‏ ر س piht Si‏ 
صن سے انا بی 02 ے۔ ایک EF‏ ر شش ما مہ ب یکی تی .جس 


b 
Mies جب ہیں عل“‎ 


ம த்‌ ட‏ 2 > ار 
درس ہس سب اس سے ச‏ 


او رہ یکن س ےک یکا ین 
بات وو“ وت t‏ رو سے وھ 
௨௮‏ ہب یمال 


iel F an‏ نم ساز 


eae es‏ رکو لے سے 
ونی ہے شا میں تو BPS‏ 
Kyrie sof‏ سے سب لیے ا 
ار میں مک ہیں اسے سے شمند 
LE‏ اور اما شفین, 
وب یں ول بر وش توت وہ 
ااس کے کھرائے یہ بر JIVE‏ 

byes 


۲-۹ 
سے رویسر تا اندع ری رات رگ Lied‏ 


bindings‏ سول ب ےک یاب اور شناذر! 
کت 

کی پلیں ریصب دک اہتیاں a‏ 

ete? ۳7 Ludlow மப்‌ பய یا را میں سے‎ ble 

لے یل ان روک பதும்‌‏ حن تیر یکچ سردج نکی س کے 

asl) LS? ச باد‎ ir WG EY 


میس دنن ہو ۔ J‏ 


af‏ م #لس. of ee a.‏ نام تحص Prag ஐச்‌ S‏ والد 
نام او رال ولارت مصاوم نم زلوا۔ 

ds அமலம்‌ J‏ دی میں می رہے. ات 
Lgi‏ اور Ur‏ ہما ں பம்‌ Oe‏ رے ۔ اک کا تما رٹرے 
ச்‌‏ راز سای کہ adopt‏ میں PE‏ اور توافت .کر 
من نھان GE SEL EH‏ اور رک ude‏ شرت 
An -Z‏ و سے 
را رده رکب ےک کیا ت ا تو میم دی یک 


மீதம்‌‏ اور ترا داماں ہوگا “மய‏ مت کی 


۰۸ 
ah یر‎ UF ox) تم رگم‎ அல்‌ ரி 
GS E petog 
عزلت‎ 

ph 5‏ ی رکیدا ی ad‏ تن صت ر سوم OP‏ 2 
نع سلون mos! டம்‌‏ ضال A ager tlie‏ :۰۱ 
a wi 1‏ کس سے Ke,‏ 
سم کر سے ۔ 

اما یں اے والر سے ل at‏ .مس ون او க்கும்‌.‏ 
مت جلد اود کال BS ic‏ .میتی اور பரமு அ‏ یک Lae‏ 
کیا ney.‏ 3 وٹ سے ع کے لے کل رس در ت ابع 
" اس اور وس Ly gi‏ 

ETE AIT AT =‏ 23 کی Yuri‏ 
ایس EF‏ یک ستاو بے جانے گے -Ld tegt‏ 
டீ பசி ஜா‏ مان ph‏ اور می جن لی مسر سے x‏ ر صا 
ان ஸதி ல்‌‏ الش عاو میں ما ظا ری ہےء 

"یت Fae‏ رن از سای کلام شا EAE‏ 

1 مره /سارہے ار وروسرکی ely‏ 

mL FBIM GONG ey 
واب ا رجاگ نف‎ - 7 1 wen ی لوت‎ ot! اور اواب‎ 
Ji- T Ta BI الرول کا 217 تھا ۔ اتھوں نے از راہ‎ 
ம واب صلابت‎ + Soe | کے بعد ید رآ یاد کے ا‎ Sale کی‎ 
- الول ہے ما گرس وو گا گاون عطا ثرا‎ Get 
ہوم‎ bth நள்‌ کل مکا‎ 
ون‎ லு SES لا یا لصف دلت کیو ں‎ 


۳ 


اضف )7/1 டத்‌ Ay,‏ 
Cit EO SES‏ 
اے ملف دید Cotes‏ 
ترا و یہ متسب تری جا نکا دا 


رنب treed‏ با گی 


AGE‏ ںی ناک A‏ و 
Hip வரப்‌‏ ستاو 
ப‏ کی ے دی ده فلت 


itty, SE‏ فی مک سےا داز 


م Lips‏ بح گر 


21227 ட்டே 


یسا توم تھا پر دد گل Sl‏ 


ا 


و bw‏ 
ریک ره میں ووا سر 
آ حآک بات یں Bcf‏ 


ICs‏ مو ل کہا زلف پیا نے 
بنش لب تیا மம்ம‏ 


خلت ہی ہیں ger‏ نا یکو topes‏ 
Ny S20"‏ رو کے مس ج حبدرآباد وکن کے Hu Bert‏ 


۰ பழக > Z 2 
UE” الک شالروت‎ ல்‌ ய] لاس‎ 
i ; 


ون 
رطت -GE‏ 


سرت 


رت تخلص ‏ تی Lait சட்டம்‌‏ درل. سال «لادت 


شاعری میں عات ار ان த எத‏ 


ا 


“oe 


5 رن‎ s 
ea چم سال وہس مق‎ Loti ری مس‎ 
نما۔‎ bo fe رہ ان جا ان کے نام دو ددع رورا‎ 212 


2 ران بی کا ہے ء 


۳۹ 

وکن سے سات mas‏ راو را هک روج بچ رآ پک وی سے Stata‏ 
اد کپچ روم அடிபட பழ‏ سات سو رہم مدا مت Osh. LY‏ رر 
ati‏ میں ام | ys‏ یر سلطزت Sei‏ ی oe‏ کے تے ون کست 
سے شر தவா do‏ دیک ماص کی - 

کب Atp‏ رآ باد بی مس fel. a‏ ات را 
ہت سی dubs‏ تھیں۔ شروں میں اک لاخ LL oe‏ 
SEB Ges‏ وس سلاست کے سا اع کر یرت th ப்ர‏ 
bf‏ اوز .20 جوا لی les ததி! ud‏ ۔ مسا ہیں بہت gh‏ آواز 
அக‏ هکل مکا یہ و ہے د 
foe‏ ےگل سرن ضر ترا of‏ ام > وکاک ر سرح ترا 
Ao Aju isis,‏ رخ گنا رو ]لسن سر نا 
தே‏ سو نارگ تال படம்‌ படபட‏ 
ماوت ون وم ره ho‏ واس 
بک ده اد سر م می ب اق ی میور 
saeg ueis CHG‏ رومام 250 
wg‏ رام Wel‏ ہوا ANa‏ مد لد رت یکی itj.‏ 
Ex) Miroir‏ نک دی سے سادا اھ می سا AS parla‏ 
میس ہما را ہناد رکاخطاب“ بغت Cre fos டிப hed பண்பும்‌‏ 
YE‏ راج دا ایا نکاخطاب سا مره وی شا ر یکا را وزارت اور 
கய LiD‏ 


ا تن تبان زد عام کاک ےکک نر re) Se Ww ZE by‏ 
جروت شید "با உய்ப்ப‏ د PADL படும்‌‏ 


او Lf) Oey Se ete‏ دک اورت poi‏ ںیم از isis‏ در 
رادار (கே‏ 


vo 


bo > شب وص ہیں ولا بوخ‎ 28S Se 
uf Ji ப்‌ SAUL? لطن نے‎ 


۰4 
i டப Wa‏ زنر شاه عرب دی ون۔ سال 
نوا 

کر دا موی شرب مش نش تم وروی کے 
با وود ایر க. Ei AR‏ اسے والر ی کے سامے میں 
تار Sit a rs‏ اور اسے oil FET‏ سے طزوری د 
pU foe ju‏ م دی تا یم Oe PF ut:‏ بر 
ELit‏ ساه ی مال سے ر wtf. ler‏ بان سے 
dowel‏ تام الرن J T‏ 
هک شاه کرت اوک HELE PEE Libs‏ 
3 ف ,65 شار مکھاے ۔ Legis‏ جد EAA‏ 
رون سکونت رہوگ سے ین کر Lan‏ س شاه تب کا 
الل اور سو 32 الرن g Cui bY‏ ہو۔ اور MIA‏ 

- جو گے > لول‎ fo لیر شاه قررت ار کے‎ Ta ம்ம்‌ of 

دی سے اک jf‏ رین باد شید رباد گے اور 
وان سے وی Li‏ .تو شی مرکم مسا راج جن هو رو لال ہادر دران 
کہ ہار چلال کا لاپ ما بایان مد تپ ےکی 
fost oth‏ باب تھا۔ ب کے برداد هگا نا مو لح رتا wide.‏ صف ماه اول لت رد 
A ole a கம்ப்‌‏ کا فسا عل Wisse‏ ن کے د ந்த‏ 
2012௮‏ 12 ند نان م PRES‏ سے له | pti ei‏ 
gL‏ اسان ی ےہار Lo‏ والر کے ا قال کے ورور کےا ۔ ١د‏ دی (che. ila‏ 
S»‏ تفای نز و صرح ا گت بای od gue‏ پر مقر بے (four PR‏ 


roe 
رن اتتا لکیا۔ ن کے رده‎ shee ph sE 
رط تک" ہار از ہاں رکت“‎ Age کراب‎ 
الف‎ 
اور 1 الات‎ sds تلص ۔ مزا علی خا نام. سال‎ மம்‌ 
پوسے۔‎ ம்‌ اطم‎ 
Mur تھا و ال سے‎ ahi اس ف کا وش اسر‎ Ly! 
Ste مز ہو لط ف کی نٹو و نا دی‎ SF کم اور وی مس‎ 
அந்தம்‌ اور‎ LPL பு ہے باس سے علا و سے‎ 
شام علی نما ںآصف باه‎ பம்‌ oul Lalas ہت‎ 
யர்‌. دولت می حر ر ٣با و‎ eh (தட்ச Mey تال‎ 
பதமும்‌ اورا ۲ الاماء دلران دک نکی مرح میں قصا ند بی‎ 
உய சி. اورک گی کے علیہ سے مس رز وٹ‎ ணப. 
دہ ہے و مرن نے از راو‎ bey جب‎ மீ قدر اھزا ی‎ மீ بھی‎ 
UL لطت ک ای مصاحت ہیں‎ மடி 
سک مھ یکا‎ LP fat, لت نے‎ fe fw 
டக்கர்‌ Me س ےک اس کا‎ sift 
۲ کل مک انراز سے ء‎ 
Litt اس رزو‎ i wingis سےا ےکک‎ Be fie 


ness,‏ د دصل رو سیب róis‏ :مس میں تے اھان را 

se‏ اف ره دس کب ور oso.‏ اور ایلغ کا 
லு 2‏ ~ 

Stele cure fy‏ تا منوا پاک بیط 


yer 
BS علی ان صف با شای زاں رداک‎ மீடர்‌ 
BE اور ا‎ மா abi ae UF LAT 

ا GE AW‏ زت hee‏ ویا۔ 
یک تلق خوش மர்‌‏ امک سیرک دم & ப்ரா‏ 

roe ot رکا‎ K.. க; 

کو کس یکا ot‏ شنا مس وکا اس کے و نهر 
மவ ப்‌ ஷெட்‌ ம்ம‏ 
کت س عں عش راے gM‏ نک PALLI‏ 
SGU LaF fy.‏ یضار ا ال கர‏ داس سے تیو ٹکر 


LSM yp pS‏ باس 
ور ذکیا ut ese‏ میس ول பபற‏ 


درا ایی س هکرس future 200727 அதை‏ 
یا و یآ سکلت اب دم سیلبا و ی ட்ப‏ 


StS دون ورو‎ oohh UNE பர்‌ 
சப ونی اکاک‎ வர்‌ opek تک‎ ப்பம்‌ 


شب فک دہشت سے باں جال ہے ری ہے سے دع کہ رات نی ہے 


‘Mey 


وفات G ot‏ اکل غلا سے : 
ப்பன்‌‏ رل > i fous ம்‌ mei‏ تیراو تا سے 
ور ره یکت ام றை‏ 
(fg HIF‏ درعرر ی رد سم ر قصاند ری رد 
و رشم رمن درغزل سی ار Tere‏ شهار 
gb‏ کے زرد ستو pb‏ ترس اس لاب سم 
T‏ نک Mp‏ کس یکی Sed‏ 
ر ZL‏ ۔ و الام سے سے د 
رس ےک اکا طف ZALEPI அட‏ 


گ سلا رشک س بات سااں Vio‏ 
Lys‏ کون سن یر اپ نے éh மீ‏ ںاج مر یک بسبه 
یقت ای کر دل دا ےے ب می Ei Sub‏ 
fi‏ اس سفن sis esi‏ ہہاں شوه با سی سے 

Oe o 
مان کلص ۔ 217 اسن ارتام دی مو لر. ا‎ 
. بوا۔‎ a اور سال ولارت‎ 


یمان نے ور مان என‏ یکو او 


کپ بی سے مشق SF‏ کت ச‏ یکا 
ரீ‏ الد ېوی قرس مم اجر رست š Sl‏ 


3 


وہ شرا ج Uy SI‏ سے TL pti ites‏ 
27 
یت خلس. م آرادین ஈம்‌‏ ۔ قصب سوئی پت دازمضافات 
(ம்‌?‏ مولر- سال ولارت )مت ری ہے ۰ 

LoL عر‎ பனிப்ப) Bonds یت نے‎ 

مولانا edly‏ اورک Goll‏ الد وی ip பாச்‌‏ 
os‏ حن برست پر میت کی۔ دٹی میں جب کک ر ہے ی الب 
அம்ப sal at‏ اور امرات کمن J‏ دح س KD‏ 
iS LB stl obey BSS‏ جنر لک تیف 
یں ضیرہ பபர்‌‏ اورک اشوا رکا ظاب TEE‏ ر 
نے :یری مس சம்‌ மச்‌. tT tT‏ 
وال خیدء ம SG shi‏ ما شل ہچ ری ) کے حضو ر میں உண‏ 
ہ شکیا. اس BE‏ میس وس ور روہ کا pl‏ 
نتر و پش ر یں மச்‌‏ اور وو سو رو و ا رکا صب عطا وا 
بیج ماب ول سیم و سف رک لحم رو بار هه = اور 
را یت راک £ ew‏ ہو گے . جن رور کے بحا ع مکی 
کام سے LE‏ و ہیں کنا یری میں اتف لکیا۔ س دنت 
Soi‏ راس سا لک تی 2 روا تک نوں sh‏ 
له ولف ہے க ல FLW‏ و فت منت ق ع را یاس سار کی _مولضف 
UP ee ws Eg பழுதில்‌ CSL ew‏ 





pe’ 


bir (02‏ وات ر سودت 
பரப்பப்‌‏ 
مرش یی | نس گنز بر 


دل راں ےم اش رتو سے 


தண்ட 


کے மத்த‏ 
د لی EF‏ رت ندرا 


فا یکلام ار அ‏ ; 
کک رت اس ظا رس وروت 


cf‏ وت ادا ددم 
betsy!‏ رکا 22 سے < 


لی سیلتات 


Ly. 2۷ JA Cee ( ர்‌ 


eG 
ELLs, بل جا وب‎ 


சைகை வாகை வச்சால்‌ வான.‏ ا 


وا اشک rvs‏ 


goh eis Mikey 


SJE توت سکب‎ his (ye 


ہے سجے سے سے س 





لس 


_ 


148 


IA سراح الرن کہ او و رون از و‎ UTE 
BENS مود مار رشوال وس آدینم شیع ابس عرو ا‎ 
CE hate روخ نا‎ Cs, oes ops 
ورای‎ oy مان رم رر را‎ er 


bt‏ شاه تم 3 اورک EI‏ ولادت 

معلوم تہ باو ی ۔ 
اور راو AU‏ اور علی عا ول ob‏ 019 جاور (GAA ANY‏ 
க்ப்‌‏ را نکی ahs‏ و ات po Gum Gor’‏ 
Eds த மக‏ فص Gry‏ ولق பணி‏ 
மம‏ کیا سے ۔ ہت oF‏ اور شرو رہے رکا 6 وت ہہ ستےء 
EAR ete.‏ ای دیزم ت ی சமி‏ 
ESE tli AATA‏ بی مس ما وی رزو 
முறம்‌‏ دنات ان وب الزمن م کے کہ 

SE”‏ عادل شاه 22012 this‏ سے شا عر 712 ا شاه 
مو مو ن பாட டா முகக்‌‏ 2 يم سال رلت للم 
bh‏ معلوم ہوا سے سک لش بو 


wy? 
தன்‌ اراب نتر‎ 422. pte ச்‌ 212. خلس‎ a? 
4272 Calls سال‎ AE AL 
سارک اور‎ Soe ور اڑی‎ GF علا و سے‎ ۷ a! 
قاری اور رن دووں س شمر‎ பரப ب‎ JUE انشا رواری میں‎ 
seta fie x T2118 E r سار‎ மம FV ; 2 2 


۹۸ 


6 ا نیت ہیدہ رم 


کلام سی : 
of‏ خیش تک نم دا فم وو 


Lok Migs ادا‎ peu 


ue oe‏ رضت رما تم و وضو دکردم 


bien WAL 


22 e 
ای هس تو نگ ےکنا کا‎ 


லா‏ یھ تع 
ڈو کی رر تک 


ted‏ کمان را حکما تا ماب 
ٹیگ داغ دل بش چون ظا SH‏ 
an?‏ ور رگن رین کال !هگب 


شک قت یں بتکم 


چا یو گیا PELE‏ 


1222 رد یسرک رک 
تخرد SLAG‏ ری دج نک ம்‌,‏ 
Sheep‏ رس 
ی ட்ப‏ 
GS Fr Gx Labs tb‏ 


سرع جا دہ -er jeck‏ 


Garo Pio FFL? 
யே EUW تہ دی نے‎ 


NE (SALLY‏ وکرم رکاج لا 
Buti its மர‏ 
LSP u ப்‌‏ دل Fe gd‏ 


دوز ہے بم شوال شش ار یکو 
WEE‏ 


رم او لاو 


146 


سح سب கம Lop‏ گرا سک Sb ga‏ 
af‏ رو Ltr‏ ائیسی Cosy L‏ اتاب کا ہے“ ال 
کے ai Lut (ய‏ عالات بھی کیہ ہیں ۔ ال سس بھی bri‏ 
இடா‏ 

Lb‏ مشباب بی ہیں“ eet SOY‏ زب کی سی 
کیفیت بدا دک ی ۔ سات سال مک سردا برد cm‏ 
ران الان ip on பூம்‌ டத்‌‏ کے روط ک f‏ کشت 
ھا سے سے .و رمستی سے ELSI GW பாம‏ 
سات ہرس کے سد سید عب دال ری حش رمتو پیا BEL OU‏ 
பரி LLL EE BD 2‏ مرش رک بت ے ضیض 
ம்‌‏ رسے. است سر Gls‏ عیدالسول نخان کی ترک سے 222 
کی طرف تو کی اور با زار اشا رکا ایک மும்‌‏ شرب کیا۔ ١س‏ 
سے شاج بے بی Loi ts‏ شماعری کا vA‏ وگیا۔ اد رسب 
SUE sone‏ دکن میں ونی کے بعد سرا کے پا کا 
ப ot ee bf‏ 0909 

Soe‏ اور SELE wis‏ س شع L‏ جے. ناسنس کر 


oT EL‏ ہیں درو Uy‏ ھا۔ wl‏ سول اور oft‏ شرب 


برک . 
نوع ہی نکر رک کر ut FEI‏ 


sit, Ex‏ یک EL Er‏ تع اس میں 
تھا. وس ப்ரீ‏ س LF SO‏ گا ی JŽ be‏ 

یک اب داران பத?‏ ای ایب oT TLE‏ 
اور ایک 220 ب کی یا دگار ہیں۔ دووں பூசி.‏ کے کلام کا 
اتاب ڑل س درج கணை‏ 3 


144 


ழ்‌ پاک ور کی ما م ما اش طرف شار ہ گیا سے‎ : PA 

تر 72 IAT Sut ve‏ 
ون کا بی چیه سا சிம்‌‏ ہے“ جس سر 

سو اسمار ہیسں. لب کا مکا 222 سب 

تان شنا طن میں ہے یا WL‏ اب ول Cites‏ 


زم میں ریبج کش یکر شر سح را Birdie e‏ 
ty அ அர்‌ பப‏ مر یتما باتوں بات ۱ 


م و ال بت بات بوصم ose‏ در وکی Ares‏ 


Bb او کو رن سے‎ Wil Ube 
BIF: fen ابي کب نا‎ ug, 
“அழு வடி مین نے “ار‎ 

Wise ம்பம்‌? skub i a Ae 
داور فا ازہاں‎ lie گرد‎ Ziel Avg 


wy 
نام۔ اونگ "یاو الد سال‎ ஏல Bye. Aor. 
ا و ےا‎ 
السب سادات میں سے ش۔‎ EEL AT 
-3L اور وش لب و ما اور وربت‎ 
عر لے‎ மி தல "Se ok 7 Suv 
Salt pease as pe. اور‎ fe جات‎ 


۵ 

Crier سے دو راغ‎ மம்தா 

گیا tiff, set‏ سے نت سیا دج ہے مسر த‏ 
اور Vorb‏ سے دی ےکر கத்‌. Jes‏ 

Tadif, Libre رن کوک‎ 
hA ہے کا‎ Gi அப 

Cy‏ دن رمس سے باه ذن کا جراغ رترن ہے 

کہا ن سے آج கழிய பி disp‏ 

0ط و یج 
مت ہے EVAN, Sol Li ke‏ 

திப ம்‌‏ ھپ ام 


واوو 
> واوو لص. ரன்‌ ptah by‏ مولر. سال و لر 
اس سے 
ات نیا نے کے فطلا اور شما وکی ممت Fp‏ ۲ 
ம்மா OL os‏ کے کہ شم س ப்ட்‌ ME‏ 


۹۰۴ 


j ž » 

TIPTE ATER 

rs, fn‏ مس ماس تک 21 Los! ol‏ ناس مس 
by‏ هت محلو م Leg‏ دی میس ان کا ی کل گیا (ச்‌‏ 2 
اہ اش کا بر EAM‏ شاب « = 
id ved‏ باک رک ی تساه سول 
Ln pt‏ بر واس E‏ اور Wty GAO by‏ 
گے ال نین ன்‌‏ و ی igh phos‏ کے نی تہ سکلت ہس د 
rein‏ جب راو در وکاصال  ote‏ ہاکتالسواںکال 
Sil‏ سود ناخ بول geh‏ ا س تبر ل 

டம سک ول نے‎ E 02 مولانا ]زار «ورمژلف گل‎ l 

سکیف A ட‏ تثب ف کیا سے سس ப‏ نے ے 
مب یکم س ad ed‏ ال رین حر صلی کے درم وں کا ماک ا اور 

رر کے ۹ > ۰ 
سور ای OH FEO FF‏ 
ان کے کلا کا نون ہے سے د ۱ 
FH?‏ یں وش NS SF‏ 
2 3 ای ورا sh‏ سح رومال عاشن کا 


Line மடு‏ سے می جا اے دل 
کہ Ge Ler Sip‏ ور جرا یکا 


Mies Fert PRETILE 


eal 


t a A‏ 7 مد رید 
REY‏ پر دت کم دک با وت fee‏ 


مگ fine‏ ہے لیکن Pot‏ را میں 


۱۹۳ 

۱ ان ۲ سال ولادت اور مولر کے GO‏ احتلاف سے - 
பள்‌ Law‏ یوت ما اور میرح ری falter Lo‏ 
اورک با وکا ont‏ ایا سے ۔ ملف روب الزن اور اسر 
bs SU மீத‏ بھی பளி‏ اورنک آبادی بی قزر دیے 
مس .رن کے کی ہو نے اور bf‏ ہو نے کے توت میں یں 
ee‏ ریش کی ما کے ر بے 
وق ابران اراں س gh IE‏ سشاعرکاب دکن سے 

یز بھی ut E‏ نیس هک ہکس okt‏ سے ہیں معن 
bs re SY‏ و چم الرن علوی سل سے جا ے ۔ 

பசி OP‏ الزمن کا ہمان س کہ ول بش ہہس کے 
ہن میں میں 2 کے لے روت É‏ اور ریسم ار اد کیرات 
میں மம்‌ ழ்‌ பீப்‌‏ دور ے پر نواڈ 
பிம்‌‏ مرو رد ی ۱ ert‏ کر A Loli ri‏ 
ge‏ "رارے ÉJ E guy ம‏ کی ا رت کے 
لے دی اور مزر پک را س شاه سعد اش رکاش سے لے اور 
نک TRE‏ اور 
ef.‏ زگ ضاعرسے۔ کات Se rns‏ میاں صاحب ول 
ان مر مضاعن Se‏ بکار قادہ Kl‏ ور رختم وو کار fe‏ 
له" علا وجے الرین کا ge‏ کیرات یں ہے ضل பயி‏ اور تی رسای 
کے می ط سے بہت معزز و متا Ue ஞீ‏ تھا هرت پر Cos‏ 23 پو ان کے 
جر ایک اج Lof‏ وک پرشان ப‏ مار اور ون پر 
ல‏ ی س ESE‏ دواوں س ol‏ ا صدا علا D‏ 241222 
பலி க்கி‏ با لور سس Feo‏ اشنا هگ تی ۔ frh‏ س மழ‏ 
2s‏ الرین کے Yeu‏ سے اش کی சமீ சிபி‏ شاہ பவா‏ 


کو" பல Lobe‏ دگل رتنا) 


a 
i 


(dr 
[K urien 202 ال جانے می سج اٹ یکی‎ 
خن ی می اس ند نیس ےکر کا ۔‎ 
مشاه‎ Oe 
2 سلطان عبر اسر قاب شاه بن سلطان مر نطب شا‎ 
ர வரப்‌ ات وال رک کے ا‎ வட سال‎ 
بو سکی د‎ ee نے‎ ழ்‌. 
یا مه‎ (ச مین ٹر ہاے‎ 
Dla 
AEA HE gtz E ترردان‎ atl i> 
دی اور‎ we کی بیس کاب ےکر ارشاہ ۳4 ام‎ 


ولف کی جرب KL 7 ID‏ . قرو ی شاع راور صا we‏ ران 
opier. 3‏ 


گنک فال وزلف 7ھب Soh‏ رلف رامت اور( pert‏ 
டய‏ وک ھتاب ںآ اماب 


تنم اور نبا گا سے wee Lies பன்‌‏ 
Sf: itd‏ میں WUE‏ رزگ رکنا) 


ول 
ول ph‏ ول اسر نام. oft pe”.‏ لب iy.‏ من کیا ون 
مولر. Ci (ம்‌‏ سال ولادت ے - 
Z‏ دی ول نس جو ایب گی Z spi‏ ادا Lost‏ اور 


db Lt‏ ہیں۔ 


۱ 


நீம்‌ شاع یکا سب سے‎ ودر١‎ Shs اس ٤اظ سے‎ So! 
شع رکم اد یرک‎ eeu پا س‎ 227 
نس گرا“‎ egip 

ان ہی INP‏ سے ے لوار رڑے پش کے جا نے ہیں۔ 
AEA‏ سنا ہاں ارچ ہشکر ہاب 


CSS i‏ سے میاق وتا 3 پٹ دست ب وٹ 
eds‏ ابرد ال یہ اوس ابروا نک seus‏ 


GA,‏ سا لکوم تکرک ےش ہی میں اس وزیاےذا ی سے مثر هو لیا 
#2 سا لک رس ونات پای۔ 
طا ن LED‏ 
yb‏ خر لب تام فزن حم ان یر بی نب et Loe‏ 
داءاد اور یا لی تھے لہ رم سال ولادت سے ۔ 
سلطان موصون کی ررش د رہت ஸ்ஸ்‌‏ کے چا سے کی او 
முற‏ میس ات Lees SE‏ بن کہ کے اوشاه wi‏ 
وان dhe‏ سی pi‏ وی مروت اور شاعم کے STe.‏ 
ہیں ل ار اور ردص تاب شاه ل -ÈS‏ 
جم 450122 راب سالاد É‏ کر فی ட்‌‏ 
oe OB sgt‏ ہے سے د 
Vj‏ مارا ب یا பூ பசீ‏ 


? aa, aS எரு 7 
سلوا ت ره‎ Ue شنم عم‎ FLAY Taf 


1% 


باب دوم 
کو دک شور 


اتل 


وہ ple” SID‏ کی وزارت؛ سو و 4( oh diel‏ 
mon 002)‏ 
se ran P‏ 
سلطا APE‏ 
பயம‏ لی جب شاه ان ارام طب க oly‏ 
o‏ و ۶ سال ولارت ے - 
firm”‏ میں سر یک را அக்கி‏ ریم عادل ob‏ 
وای அ Lik‏ 
ے باوشاہ بے F‏ دوست Ese pias!‏ .ود بی pe‏ 
£ ۔ اور شماعروں کے Sos‏ 5% اور رت دوول ப‏ 
Z‏ . قاری சடல? Of‏ اور رت س bu‏ لس تا ۰ب کا دران 
கட்த‏ ہے .اس کے He bs, Pere a‏ ۱ 
Ji‏ 


லலி 


27 


பத شاه کل دلوان اواب‎ He ச, os” 


Ste மல, EAL‏ کن 
سے مل مور ہے۔ 7 ثطب شاری ம‏ شا ہی "خر ے۔ 


9 


ووی اتف اور م مارک اسر غان ம்ம. Se ae‏ 
பப்‌‏ اب کال تھا۔ EJL‏ سرر گار Ef‏ اد ایک ریہ பூச‏ 
Cot Ve obo ighe‏ دران مرحم A‏ 
نام if‏ توخا قب کی اس ப்ரீ‏ داعل சி‏ اراب P‏ ینم 
Z it Us fof 121‏ 


ناب وش ناج اور میک LEP‏ برت Pe Gi‏ 


tt اب‎ ol SPES م ب‎ ae oft 
ச்‌ ச்‌ ee 


لا مک I«‏ سے 
تامت آں اه tis-‏ وہ 
گل பகுத J 2076ம்‌‏ 


ட ٥‏ ردا رکا 


لم 2247( ۱ 


باب 


நே‏ تیا کرد قزر تاد ا 


در ہپ 4“ رت بد ایں سورد ردان 


டோ‏ مال دد ون زرا 


yo Sit‏ زنرب 


PANEL 


ots : 


ட்ப ௫௪2270 l‏ تشر 


کف 222[ مدیم لت 3 ی باداداسترإشہ 
ம்‌ மம்‌ 28ம்‌. அம்ப]‏ 
ye Ii‏ رکش می دبرعاے اجب ار bin‏ 


آپ 2 انتقا لکا سال دریاشت 2 بو مکا۔ 


JAA 


ارف ظا ردیر ce rt அசி மப்‌‏ او شد مسلاب رت ما 
fined Farsi tips‏ 
کے تیر مت சி‏ زصاف ول سد bigein]‏ 
سرام شمان ویش مجح عا مال زار دی فآ به 
பத்மம்‌‏ تا وان پور داروعصا رکف ملک ازککشاں نوز 


wis‏ ام گر قوش Lei Hist gb‏ بعد ارم 
rt‏ یرہ as‏ . گ yl‏ وثات ப்ப பக‏ 


ناب 


شات Kip Vdd Sa pÉ‏ میرصادق تس راس 
2௪”‏ اور Gf‏ سال ولادت ے ۔ 
Lis ஆப அ றன்‌ thes El‏ سے fyi.‏ 2 
ب شک شرف بل (அம GPE ae En th‏ 
gar?‏ ورپ وال ob‏ 7 ام گاہ کے نا کومت iors or‏ 
اور عس G‏ مکرلیا۔ اتب کے والر bf Ee‏ یں بڑی تبرت 
و اور இயம்‌.‏ الدولہ پمادر (ணப etd ல்‌ SB‏ 
مرادن fall‏ اور ران மழ்ப்டிக்கள‏ 422 
س 2 
Pate donne‏ است اب اور 1513 
مه گس لو یف دک ور رو رت ம்பா‏ سے Fo:‏ 


(க்க 


خط هام اس تگ J) Bin‏ اہ رلستا 222 பச‏ 
UF‏ دارم ہہ ول نظ گر ارو و ن اشائ رہ مرت ,را ௦1‏ 


ا ا دی ادس urs rat‏ 
د طا دت در ب اي ابرم .ابش ما ب زیخ 


ஸ்ரீமுக‏ اس மடடடம‏ الم با اکر کي 
۱ 


ملس eel ம்‌.‏ ,اور تطاب - Lip‏ 
மீ 9072‏ ما بین - دراس مل اور ۸ ریع PI Nout‏ 
Ze‏ باس ہے۔ 

قاری ادر عر یکا ٹیک She படி!‏ وال L‏ 

Jer‏ کے دور صو ر سے gh JJ‏ کا لس ٹر رل" - 4 جناب 
الو طیتب பூம்‌‏ وال کے مر لاہ Pt,‏ و TLE sÊ.‏ 
ல்‌‏ اس یل yee‏ شلام یر خوش کک 
SALE EA இப்போ.‏ اپ ای کروی کف பர்‌‏ 
اب صاحب نے ١‏ ۓ o Vis‏ ظا نت ہل اور 
(லி‏ قوم درکن اسف 217212 Lop‏ 
د LE‏ رات ge Fi ம்‌ பரி‏ مرو گار می رجاس واوا لی ای 
yb fe‏ اور ம்பு அம்மி‏ 

پر ہش یی cis‏ 

: سے‎ Aa 


tay 


at‏ وو زان واش بت او fie‏ لا ےکرا ما ست کی ورن 


م رجور گا டிப‏ سالگ کرش رت 
bl‏ - ای LEN bot ப அம்பேத்‌ 222 வட‏ 


aay 


تن பனீ‏ .سیر Fi‏ نام تمس الحلاو lob Pip‏ 
isi) -wr W?‏ ام اد wl‏ رکس مو لاو BLT‏ 
سال دلادت ے۔ 

டப்ப سے بب تا تما ر جر‎ gè தமம்‌ ப 
راب‎ SF Kae رات اور وات‎ Ub تھا۔ شیرں خن‎ 
pt درا ر کے بردست‎ LF محر زت خان ادر ا‎ சம்‌ 
اراب‎ -LL خطاب‎ டி فان‎ PA مکارت‎ ப்‌ اور زن بی‎ 
pei bs CARR aks پیر رعوں‎ ۲ an صاحب کی‎ 
SEP نای‎ HL st OW هس ال رک‎ 
oF شاگردی کا‎ Sui 

viž‏ زاش برض ۲ اف ار رکا ٹ کے یہاں صعدامہام 
க்‌‏ 
1 
மம்தா ஜிடி]‏ قبارا ن خا طرہ نایر ہا سات 


மம்மி‏ ذف تناعا ٭ 


uk bli کا‎ Foor ச்ஸ்‌ ایریا‎ 


jad 


Ian! b wid‏ ادر பூம்‌ SA‏ زاب ۷ را تلم 
بد راس مولر اور ور حم ری سا مواورے ۔ 

Bb‏ تر کی pay‏ سے Sp Sir சட‏ اور فار 
اوی دجیہ ار طالب صراج الحلا ر FV seat iB Edt‏ اور در 
“SKE சம்பா‏ 2 

ப்ச்‌ அழல்‌!‏ راب slob Ai‏ رطو ان باب گے 
விச்‌‏ میں اب بی பிக்க எய்‌‏ 
ع சம்ப‏ غوت نان Pee bt Luly‏ س کے 
(ஸ்ர wi (021222‏ کے الب و گناد ر ست e‏ 
ye (2 VEE SY‏ 2920 کے G மட‏ درم گار کے 
مار و ge‏ سے Zt பல‏ او نات لشیم و مرت 
pi S‏ اپ کے ஆம்‌‏ سس مین .مس மீ‏ ادر تلم fis‏ 
-É gius esL‏ ۱ 

bu?‏ طبیت Ce Spb gt‏ اک شت بت 
ی یں شم کے A‏ 
کلامم کا انداژه یل کے اعا ر rele‏ 
د رکون دا یت قورت "عق دی سکب தப‏ 


ன... ۲‏ اعت و l‏ 
لے واج ام مدیم ست گا نہ رسد یرول من بی کد ورت 
sl‏ ای روصم او Ziyi‏ 


PZ da சை ட 
சிபி یٹ در‎ lee 


گ۸۳۰ 
ub‏ مرکاری மங்கள்‌ Ly fj‏ لام یس ایب او رف سا کہ رک میں 
ما نت رک டட:‏ اع بالات 
என்டா‏ 
گلا کا کور سر ے ۶ 
poings‏ اد با کشت موج ரச‏ 


els یرد سا است در چا درکار ۱ دعر زشره‎ Ly 
چو یت ما رفیبا سکردفیادی ما‎ shy گر شع سیا بش سر‎ 
P 03 2 ایا نک ششک کر میلست‎ 
Pte توا ب بت من نو اپددیرددی التطاع مت مال یرف‎ 

ات مرف بای گر ப்பம்‌ ம்பம்‌ நட‏ 

uae ples Un GA |‏ باو سرا ضرت پیش Ley lige‏ 
زز رخص ب وال 2 Ade‏ رعلت gf‏ 

سرک وا صف رت GF rf‏ سے و رد رت ہے 


۱ سال رعلت ا کا وال ےکا Soar‏ دنت قشم" 
vst‏ 


a 


وس 


பம்‌. 
سر الام مرا‎ உடன م حر لی نام ۔ اب‎ pe _ گل‎ 
27: ner ae arate 0 


vay 


மதம்‌‏ میس س رآخرت Sei‏ مرف thl‏ صاحب 
رس سرخ گنیر Birt LON eb‏ ست ؛ 
ون اس ۔ 
واصف 
۱ واصف OI‏ نام B23}‏ عارف الین 
روان۔ பூரம்‌‏ رکلم ری سال و ارت ے - ۴ 
மாம‏ اور عری دزاس WL‏ فضلار سے بھی So.‏ 
ایی مارت کی۔ UGE‏ ا نے والر ப pet eh‏ 
۱ نی میس ای دالد کے ole‏ تلف wip SEU‏ 
Aus‏ برراس کر قیام 02(-4 لوی تراب மீ மீட்ப‏ «ساطت 
سے الست انلیا مد £ Wes‏ و وارو arf‏ کی تع م بامور 
وش . ستره سال اس பம்‌‏ کو 72/2௨ Bp ot‏ 
ےکر ا کو We‏ اور لے طور ر لی و PRITS KER‏ 
ایک D‏ ترجا بی .وان bore oir‏ کے Bt‏ 
سر ہی تکر کے صاحب موصوف سے رو رت بای اور bos‏ کی Sie‏ 
Gag:‏ ۳ 
UA‏ میں جب اب மத்‌ Bek‏ نمان بماد رام واب 
i uf‏ فل தூம்‌‏ لم مکی تر واصف اس میس P‏ وس 
E பபா Sel‏ ۱ 
اروو اھر ایگ لک CBO‏ تطیف سے st‏ 
میں ایک که wor‏ ای سے ۔ اس تسه می مض راو 
کلام پر اعترا ضات کے ہیا ان کے می کش جوآیات اب انگ نے 
பரும‏ ات میں 122 
l‏ 


ZF ۰‏ 
J‏ ب دس گے اتمال ے لیر واصف BE lt பனி‏ اور 


2, 
ச 


tAr 
boris ہکا پرا سیا‎ pi tule 1,545 
£. 2 “° مر‎ LZ ழ்‌ ۰ ۳ ௪ ee ae 
می ماد سے‎ ga abe عو ی زلف وس را یا یرمی با دب گی‎ 


یریس تما مک امہ اتال شرایاءادرومیں مان بو 
فارم 
دم ser Pei pi‏ غرم مت Eoi‏ 


02 ورن ر کیا عفار பூம‏ ہاور شات چک دراس BOIS‏ 

om 2003 Je 

ft dd. را م گام گے‎ Jf 22 obun wt) =’ 

அம்ப haf: Lin‏ اساتزہ سے فارس ot‏ بیت 
بہت مونروں tog‏ یاوه اور زی می Lf‏ سے ۔ صا Sf‏ 
کی طرف EI cot‏ 
பூ]‏ کے شارت کا رکا Wr oe‏ 
یع اس تک تک மச‏ بے را fth ee‏ و صلا جر ت کے s,‏ 


க்கக்‌‏ کین رشان 
ی زرا یس بانس مین بره ام بار را 


رن این است وتات سیا ر رک | மய by giles‏ 
ایم ۰ 2 7 2 ye‏ 
ae‏ سالو سرام رکرو رجا کے ون لور 


3 2 > ல்‌ = * ۰ a® உர 
دارم رگد سارک‎ மும்‌ نار ده پا ارقا ونان د و سر‎ 


-w W D E 


41۸4 


تر غاص ”تاد نام 


fap‏ گل ol‏ × راس GA We‏ سال ولادت ے ۔ 
اپ راب وال ماد مت را مگاه زان رو کت 
அம்‌ FP‏ اور BP BU‏ کر با کے அபல‏ 

١ ga‏ ہے ah alls‏ اور Sar‏ صاصب Sl‏ کی 
BF hue‏ و ریاضی ہیں بھی مامت کنی. sib‏ تال و ی 
vis LLEvE‏ اب صاحب سے ا تحار پر اصلاح سے رست ۔ 
wt Sef உ Sf‏ زاد اش شرت sud:‏ 
பிட்ட EE‏ گے ube‏ رش புட! ٢‏ سال مسان vf‏ 


302.௮ L ات سات سال‎ HO is டலா کے کے‎ 


رگ تم 


ணம்‌‏ وان وه اور دڑں کے ہو رت லம்‌.‏ 2 ا ض او ری می ری کو 


در سم 7 
کل مرک vahy bogiar‏ 
Z.‏ . ۱ 

بار yp‏ ام ار در با nC‏ را 
خیش ساع تک رنورا Set Ua‏ 
ام DAS‏ باشر ہ GUEI‏ 


மீ‏ روو ارم روا مم سا راو ارف 


E رکا ا حاب 2 کے‎ Lf 
rir 


நம்மில்‌ 
ம்பு A eå تمر تاس‎ 

s உ அந ஃ ல்‌ 
شم دون بان ہہت بساال تلع‎ 


Pl of‏ راز روش ول تشخ" 


syo R 2 .ا‎ lada 
vor 


2 رم ال‎ Lye سے لور‎ O43 


ما 


guy 2S‏ ادد گل تا“ See Loves Pi ote‏ پار بر 
رھ خسن اور و گر pb‏ اور طانرمی نکی حب ماع 2 ப‏ 

FLEE wry‏ راب அமிர்‌ பறி‏ گے 
ٹوس کیا گیا۔ اب موم کی دمن 621 وں Y‏ یلام ها مکی گیا۔ 
اور رر Cone‏ 2 ان நர்‌! 21 Zit fw‏ رد بے یں 
27 یا۔ 

ழி] دجن تا‎ டில சபர்‌ 
مه سے‎ Sea ریامت کے لے‎ ம்‌ வ من رگ‎ 
ات دکیل یڑ دا نک ان‎ et EL é L گی سردی‎ 
we اور یش‎ BOO L பட்டு? Lui ارا‎ dt 
مت ا کہ ریاست‎ எ wn bl وی پا شس کا اہ تا کرت‎ pi 
تاب شو یکی‎ (இப்‌ iFa wid کردا باگے۔‎ 2௮24 
LS அம wp of Oe EY Jo ne کہ دارع‎ 
ஈம்‌ பூ برض اف آرکاٹ کا خطلاب‎ சட نے‎ பாப 
کر دیا۔‎ spe “தக மாறு மீ purr pb Bs ste 

Lak 02‏ ادل درسے کے ار ہد vi LE‏ 
& اه EHSL‏ سے یہ بی تی مرکا کہ ب کب Soap‏ 
کیت abs‏ باق ட‏ کا اضف Abb‏ وی یی مز eh‏ 
ye ash‏ ادیم را اب ‘one த‏ یٹ رآپ کے சத்தியக்‌‏ 
Hn ழீ‏ دیا ما کرے۔ خا یی tw‏ 

E ஏ ஒகர 

gts Jey eB کرت تدع‎ 


ور 


149 


ناسا eh த்தப்ப‏ من پر کک باه تن 
بے با )کر هسردم ری جال او و کیک شح زرل به شرگن 


ü ۰ ۲ ஃ 3 ۰ Z, à 
سے اپ موک تسا رواب وه‎ Mie ott fier 


رم ام BUS Re? Ub SALE‏ وه 

سس بر لک ترش ABP‏ عر مک உ. மே‏ واوا اواب 

کم الرولہ بمادر عمت باب CLI) Hefei‏ لت ری کے 

مرت میں جو چم وال புழுத்தி Ge‏ کے ழ்‌? ler‏ 

بی owls‏ اجره ப) பலம்‌‏ هه "میب" اور 
“பீ (2‏ کی کی رلت کے مشمو ”ارک ما سے ی ۔ 


eee‏ ی 
AOU 2 phe Lf பப்பி‏ ار ے ہما ورو سن کے بل 
کر aU wi‏ محر வர்க்‌‏ اولاو زع تس کی۔ ١س a‏ سیر وستان 
کے گر جزل درو in‏ کے عد کرمت میں یہ سط Sig‏ تام 
wis by Luv‏ م ادرو ادر மூடல்‌‏ 
کک رما வப af Sz vI -E Gk‏ مس by‏ سے ۔ ١س‏ 
سل کل کی சழ‏ کیا cb‏ اور واب 4b?‏ باه ay‏ 
رواب مم کے خی بی اور 92 oh‏ اران L‏ دض 

Sef eu bie کی نے جنابہ خذاب‎ 2ம்‌ பம Lo fy 

மம வ‏ کے ام மீமடி Jadis th‏ صا چزووی .تلد میں 

மீ மா‏ نوا بب روم کے ماقم ری ۔ 





14௩ 


SEM سے رفن اور‎ fue 11 7 ادن‎ 
யச க, rrr? | மக்க 2-7 oo 


wien £57 ای اور سح« شهار 6 یف‎ L டா 


ட 


Luo. உம்மில்‌ ப்‌) அரம்‌ LP‏ شار ہی 


تاش ر دل رارع موم ட‏ 


DUSTY 


Ub LL foie 


ப்ர 
mir کن ا دوو رون‎ 


pie‏ پون دن اتا گره د رگلو مزا 


மம کباب زل‎ Ue 


பட்டயம்‌ 


سے می ورب خی وگ رس نے و 


Li 2200 Ga 


ஜ்‌ Cte buen تین‎ 


دورا نس رد کنددصال - 


CAO ag 
اکن‎ 


کیا مت ون رک تاد wim‏ 


نر هک مات مسج 


مار دای ب دل ر پش ری 


رد کن டிச்‌‏ نان تاع 


دل رت wa‏ 312 


jc Por‏ مر اجس ند 


72 ردم دن EGIK‏ 


[44 


பவ‏ 122 ای 
ریس شرع لا Kol‏ مولوی با ل மூளி‏ اخ صاحب سے 
اور عقا ر S‏ صرت بر تدرطرورت படுப மூட்‌‏ ماد اور ارتا ٣ل‏ مان 
analy‏ رس مول | Gp‏ بھی ان ری سے ey,‏ 
fore‏ خر زگره Hog bor‏ 
کی مت ری میں ایک اور زاره port see‏ شعاد کے مالات 
jai‏ سے کے سس .اور ا کا taker Ee‏ 
PAAA‏ تا ا و کا کی 
ம, Lar Leper Lt‏ 
حتف و ஆன‏ گرردان اور கம்ப Hf‏ 
bly PF-‏ اش شرا تما میں மீட? பப்ப‏ با بای Ut?‏ 
Ui‏ ۔ برش کنب نا نام urbe pier ght‏ اور தமத‏ 
راب کل lat யாறு ow பீ பம‏ ی 
مخ تک رب ہیں یقت یہس کاپ بی درخ کے ہے Pr‏ 
ماب رورت سے ۔ 
பூல்‌ பட்‌ ie yi ort 5‏ 
A tes‏ دای ران رب பூரம்‌. LU‏ مس سد شاه a‏ 
அலமு. மிமீ மீச 12) மர்ம!‏ اس ش میں ا تن یکو ١ا‏ 
19 ما لے سے ۔ مراری FE‏ ہری واصف fir =! L‏ مورن ey‏ 
ள்‌‏ ےکر شاه பர Low‏ ان سب ب گے اٹ راپ 
வம்‌ Gide‏ ی 2-2 - 
wr‏ بے ومن Shh Sebo 25ம்‌.‏ 
کب لی موی بات تی۔ بک مہ ا ہی رات ہیں es‏ 
ام نام تین یچره علیہ لام SÈ‏ میں ஆட்ட? He‏ 
ous‏ وا لیا - 


٦ 


idl Ae ماد مامت‎ wl ல்ச்‌ واب‎ a! b 
PE ND iS ம்ப 
prt دا رکرناکک وس لا‎ திதி سے سالار‎ டூப்பு مان‎ 
- یئ سال دلادت ے‎ பச us 
Give ضب کا ساسا تین واسطوں‎ BU آپ کے‎ 
நி. رش اع جیب تنا‎ oue سرا‎ op ارا لوشن‎ 
ட்ட slo اور لواب‎ Gol یاد ری صاحب‎ Jd اواب‎ nok 
ம்ம مس وا سطون سے‎ eb Sut BOY خی ”یار یکی‎ aly 
جدہ لیم لام تک‎ UF عضرت امام بہام تسین‎ பன்‌ فا آل عیا‎ 
سج‎ Ey’ Peja لی‎ J 2 ارت 9۹ء روا‎ Er 
د الر ا رک‎ Ls بی ہُو ںکا‎ மல்‌ امس 2:72 6 رن‎ 
متا‎ GY رور‎ ம்‌, دو سے‎ Lk رار الا وکا ایس فرش‎ 
جا لوا بط‎ ம்ம்‌ واب اور آب‎ 2 ÉS دب‎ a ஏர்‌ کی‎ 
Voss tla LL سال لت‎ og ly ob 
Bein bees سا کی‎ Gb سلسلہ‎ OP آپ کی‎ 
بیرخت رگیا. فانک‎ add کے‎ St £F 
SP AGES تلام تی لین نیس اور‎ Bo bua کی‎ 
وش ولس موصون‎ ம SRW. pte عان‎ red! علال‎ 
وال‎ Vb baa بای‎ I SIDE انیت یبن‎ 
பம்பரம்‌ یہ‎ பனி! آب ام ر مقر وس‎ 
عیرس رلا رم )شش سیا رٹ رم‎ மிட்டு وتان‎ ம... 
(4) Sir ری سال طز‎ Atte وتم‎ Ere Ot سر‎ 
சம்ப را )سکن راهم‎ GE ب08 نشار مت ان‎ Jar se 
GP old (14) or 8 ران‎ GO رس احلای طال‎ 


۱۰۵ 


ارت ۔ 

தர‏ میں مولوی مر ی صاعص واعط رام اورک مرا س کے 
eee ۳‏ ان کے oe NS abt ௮)‏ ت 3 اور اکن کے 
فلز Ly‏ 
کا مک segir‏ 
دور از ریش 2 و Waist‏ رم و رس Fit‏ خر 


جب ود لس رگ یل رش بر رگد کہ دارد پش GA‏ مرکا ن روط 


مت موز است sites‏ 
روم زنک درت பச‏ 


ریش گرو رسا st Ef பர‏ گرہگ ردب 
i த ;‏ 7 
دامن پر وانہ تن وارد Aus oer‏ 
بر رور درو سر د یں ا ردن م PIPIT.‏ ست ند لع 
۱ را ي ررح چیا د بار روان لتر مرن 


ص رہ ہت دن Jil Ore‏ وارون عروض ہ و ا EAS‏ 
رب است வரி SOS coral‏ اعدا 32 uk‏ 


قاروق ری میں دای ALJA‏ 


۱ 
نیلم pe‏ یرکوٹ نام ۔ ایام دالا دهع ال هرا رت + 


Ve نوم تک نا‎ டி 


شیرااین Si‏ سا زد مراسان‌سای را 
لوط முட‏ دامگروند 
பமலும்‌‏ 


f 2° us 2‏ ہے 
اہ تب نس وا P‏ 


۱۳ 


PEND زاون‎ z 
PP دیسر‎ PHARA. 


A வயு, 
کریان را بج ستول با .ست‎ 
اد سانی در ددعت دلا یل‎ 
اشک دده ام‎ eas Í 


روج کا سال cus‏ مطوم نہ جوا ۔ LAES‏ 
of. Zit‏ وب வு‏ اکر ماف ےکھد ےی رد ا 
س ا کا (ச Jari‏ مکی تما اکس وا یکس i‏ 


ارون 


اروت ZF‏ معروف نام نان Je‏ خان بماد خطاب؛ 
fui)‏ جان مان ان یماد ر Bub‏ . بر رس WS‏ اور Gf‏ 


سال ولادت ے۔ 


Sap فار‎ Ab பூப்‌ halo? பூம்‌ 
اور اگرزی میں ی توت ورپ نم نم وور‎ 
ری بت یم‎ Sa پرولت‎ So oF رات وذکاوت اور‎ 


Sok gi 


FS Je stom 


رک س புலி‏ سے اور" ای س ات سر 


بادرای = صلا رع ن FU os‏ اور میتی பா‏ بھی 


l Tig 
ait کین‎ ed اتال ا سال معلوم‎ Liv 


- کح‎ ONI 


ردان டீ ம்பம்‌‏ الارن 7 ارف الان ان sip -w W‏ 
220 برا ن பூர்வ‏ مولر۔ اور للا س ل 

ولارت ے۔ 

کپ نے فا یکناہیں نام کی الین مو سے پل .ای 
شش با GI ob 2027 Cok Wie‏ 
مخلص ب SS‏ کی صحت میں رہے. اور فاکی ھا ورو لک GF‏ 
5% شک - 

ل سال کی رس راب مره 71201 بمادز فان رداے 
ஆப Ui EAS‏ اور زاب موصوف کے Wu‏ 
اہر کے مصا حب Se LOD‏ وخات E‏ برد مش قاط 
و رال کو نیا دکھا۔ oF.‏ باماری“ 52222 یسمش یکر یی مت 
سے زنل சப்ப பட்‌ Lf‏ نعلق سے OE‏ 

Mara دسته- وس کے‎ te iv Ewin رو‎ 
obs Luts ورا زک‎ bi. 

sob 297 மட்‌ ம்ம்‌ 
சய பாம்ப لواب ناگ کی سرا ریس لار‎ 
egyé ابی م2‎ பரி ب رن کی‎ EPC تادر ام‎ 
وا طاقت' با کل ساب دے کی تی۔ ان رر‎ இச்‌, کہ وم سر‎ 
-E س اک خوش نش اور یاه ا میس مشفول ریا ککرنے‎ 
rely ei کلام کا انراژه ول‎ 


کے اروش رن از نات ا پو نگ‌شگنی ست ,یت 


ےہ ۰ 
ies‏ ردچ نا موی میات را 


سر خط رباد باتب دجا مرا 


۱ ت پارک ال மதக,‏ 


"نا رال es சீம‏ 
ری رت stork‏ 


۱ 


وو bb‏ ر ee எள்‌‏ 
ail;‏ برعم دل یزد 
ل اید we Cy‏ 
Ui‏ هک pf‏ فصو نا بی 


YOU Spa (“76 


யமி‏ 3 سر ست رار Sy‏ رکم 
sis dA) yr‏ بر طب را 


تمت تبان وور 50127 
بین صدا MG AE‏ 
قرو ال تون سل 


ند گرا هه கட்த‏ 


ப்பத்‌ வஸ்‌ 


SIG‏ ا شد ول تردن 


Gab, மன்‌ Zi,‏ ق 


کنیس در سر A மய‏ 


رن عا لی نسب ا ல்க‏ 
ہرک ha‏ درد از பல்‌‏ 
ورز لوت اون باریا بگردیر 


یت அக‏ کر 


ict 


த்‌ ۱‏ ا 7 j‏ وی 
اس کت دل گر مب ڑکا نبسیرۂ bu‏ یں بسا یا داوار ارگ 


ZY LAWL [ப راغ بک سف رآ خر‎ Ut CALEY 
mib کے‎ obs سر ےکی‎ chose روم‎ FE میس حزت‎ 
مر میں یش کے سل کو ااب یں ۔‎ E 


راز 


பும்‌! pol. usb த்‌ vale‏ رس wor‏ رخطاب 
رنه الین Cae ye?‏ توش وس. ”لا یم مرا Ai foie‏ 2 
مولر۔ GA‏ سال ولات چ 

اب حطرت 7b SIP‏ ہم امعروف یہ امام صاحب 7 ஸ்ரீ‏ 
SY‏ اولاوس سے تے۔ 

عو نکی نما می یکن ہیں சச‏ ای لام gu‏ انب 
27( در فطل Lb‏ ری புஸ்‌‏ مان نا بماد رح ےو سے مڑھص۔ ا 
س اہ Sr sing 02002 அபரம்‌‏ کے تاره 
Ez‏ بن عرمیں 42 سان سے“ برد ار ینت عان bis‏ )2002 
Ë‏ - حاب وال کے ردب تھے . واب JF Us‏ 
مان ادر Ai‏ بم بن پو ےکا ب یآ کو Wu‏ 
شید ی பதத‏ 4 تالیف میس واب صاتب موصو نے 
دا مک பன்‌ ஸீ பிம்‌,‏ نے بی ائ کی تب می سی مغ اور بی 
میلس شاعو ام 8% تر را کر بی رجاس بتاکر ضلا نیرفن 
فان ہمادرکے خطاب سے سرا زکیا۔ 
ا نے فی LoS‏ تیف کب« a‏ 
ப்பம்‌‏ الا سعار ر۳ ار الصا عت 2 رع مات 212 الل 
pw‏ دوان بی یب را ا هلا ما یہ eo‏ 


۱2۰ 


மை! பதிம்‌‏ را 


ரெம்ப (xO mot 


4, ட ச wf 
ا نما وفوا‎ SES ÈR 


குன்ம” ga 


piast اس وان گر‎ wis 


سای ہآ سا WF oer‏ 


Ie f ன்‌‏ سی ன்‌‏ کت ردو ت 


மக்கன்‌ வ ww 
ایک یا گی‎ 


அல்லியம்‌ 


raids 
NE ye و ومست‎ 
ین جا فام اس ت کن گنن‎ 


(A234 PAP OME AS 


گر ن کرد adi‏ د امان عر ہے 


Behold be 
گنت راذب صن‎ 


”59 روا ڑا یمن 


کب Wye‏ رست ما روانرا 


دا سی تو ا رات 
دل ارتيا لط Sasa‏ 
مرور رہ مادن دمر نگناین 
Let Phe‏ بای 


ساتی بباک پ رتو وس رعا سرام 


2 oe فد‎ ۰ 
وی تآدام‎ iz 
۳ ௪௯ 


قاس تکار Fibs ls‏ رن 


۹ 


in BES‏ ید بر جن من راب نر سے ینت سم 
LEALI‏ دنات -BL‏ 


டசி] 


راغب خلس யால்‌ ph ele.‏ 0ھ Kip‏ 
سد عا گم خان پمادر میا ر زنک - راس ول ر ام سال وراک 
அன்‌. widen‏ راب“ 2 لی کی مار é‏ تی سے 

راف کے n‏ محصوم مان“ di‏ مان زمصاب اب 
صف tre gt bios. ZL (ob‏ کے تین و 
حیر ر ட்டா‏ اس ப்ப.‏ یاب ais Sit» அய்‌.‏ 
وال ماه عّت bp‏ فان روا E ÁS‏ مرکا د س சச்சி‏ 
np‏ مشدہ رہ ما راما کل تر bb‏ ۔ نان بساور 

کے طاب سے بھی nigh‏ 

رای نے مولا ا oi‏ ادر مولوی YW‏ سے 
الک ப? மும்‌‏ دنن شاعری یس کی ان ہی E DIII‏ 
نض پایا۔ 

deed‏ کر زور ورن தம்‌ பூம‏ ار رس مارو 
کے سبب بای SU‏ بہت eS: SA‏ سے ابی سی 
ورت دزکادت پاق Gra‏ 

t UP 270 ام سای"‎ OLS اور وو‎ 192 Sue ارک‎ 
او ر‎ என்க ates toh? ul 
مورب درل‎ e نصاحت‎ 
pa | 


و نگل تر دم ینان ما po eds‏ 


۱۸ 


ہت کا سال obs‏ معلوع نو کی பம்‌ GA‏ نره 

-E 

حشرت خلّص. pd‏ ر التین அப IBF‏ جگ 

تطاب - படம்‌ UE PINs‏ درس CALLS‏ سال 
ولادت ست - 

alge ord! الور‎ ச Jadi مسج‎ பதி کے والر‎ டர்‌ 

மீ‏ صو உட‏ ہو کے E‏ اور £9 يم اس ج“ فور از 


டை St Be سے‎ பாட்ட 2 ہاور الور‎ 00 

Wiggs (GALI Ma 
در یکتابس ای زمانے کے استادوں سے بل - فانک میں‎ 

Ua பய‏ سے اور ریت س سیم جنگ اور ای ے صلل 

கர்‌‏ اور دووں اون Lè‏ ہے ۔ 

موی کلام ہے سس : 

(Be‏ 2 نال یں ان بیشن شور 


م ۰ ad ۰ - ad ۰ 27 a‏ 
سور من சத்தம)‏ ساررعلإع 7 یس blyA‏ 
Seip‏ ر نکن نع سوت شوش گنت 
ار b‏ نیٹ با gly ss!‏ سرا اد هار با ی retin‏ 


امت ا باد دور Aes‏ مست ما Give wn‏ 


| 4 > 


Seb, அத்புத‏ طف a‏ رو سو روم ما دارگ 
பீம அபயம்‌ பம்‌‏ کون லன்‌ மபா‏ 
رسوں ات بات ه سردوز رہے of.‏ کے ین مروت اور توش مزا یکی 
வி்‌ Fee‏ بھی ہت Pb பய‏ قاری اور ہرک دورن راو 
ا இட்ட.‏ ری مس جرب ممارت ی. واب فلا حور فرش 
பூச்‌‏ ماور Wr EL Ai‏ 
ம்‌‏ رورو ن رگ ارم کا ور 
۱ وم A‏ ۱۳ 
IL YD er‏ سے ہیں : 
ய‏ رسال تن رف ری تاج الق ار 6b)‏ صرف و کی دع بر 
Marge pain மரம்‌ மரம்‌‏ 
வடமும்‌‏ رعرفی ما ےہ - 
کمک وز ے : 
வு sue‏ کان ورل Aids‏ نی رد مو بر مو مرا 


را اس مرو در وی لب தி‏ رہ من 0 மு‏ 
ody‏ و منت درد گر وب بے نر می رضم ارقو ت نے رز 
رتش A‏ ابل نظ ip (5 oS‏ شو Aig peri,‏ 


بیت نره کی رر دم زغم پان نسم سر سا ره ردان من 


را 


72 
دل دی فی دصل تہ رصم ورو ار Jt Key?‏ اشروساڑ 
اب شب گرا تہ اس را اں அழத வலப்‌‏ وراز 


٦ 


ہت نون مدب جرب Eh Ot I‏ اب 
gia Ss ph‏ کرک کے شاعرے کے ارکین میں بھی 


شال سے . 


22-02 கப்‌! ola | کلا مک‎ 


se oar ital لب م نایرج‎ 


اہ لست لے رن وح شراب 


امد ریش مادادی مرا 


ப்ப 2 


க்‌ t n e 


பப ததா அ 
چون شا طا ن عرمت زلف شرفت‎ 


مر نکیا ب رم دی சேடர்‌‏ 


ce ي‎ 


ஆ hi ارول‎ ev, 


ote‏ رواک نز Éi‏ 7{ یٹس 


مخ چگ کج با گر شت ےچ ر 


மழு ا اکل رشت سے‎ 
த்‌ et rie Sear a 


مم انراست مت وا رگ 


Ly رورا‎ pf 


diyoti! 


Lg Sse py‏ زمرہ ست سال ونات وم ام 
وٹ 


> 


பப்பி SU LZ pte گاج‎ eh بہت‎ 


مول اوه سال ولارت ے ۔ 


میں سالک مر பழி‏ کا ان وتا .راب 
سے اس مین میں பனி‏ شرو رع کی isei tád Jeso‏ 
6% با نکی 226 E‏ در ےکی تی . 


(12 


gk PAE ம்‌‏ تلف هیر یکی GP‏ پر قزر با ۔ 
اسیا رک “Gagne‏ ۱ 
E‏ 





بر گرا ب ددابروی ودل ویره கட வாதம்‌ பச w‏ 

[ஆப அது சசி fj e ۰ தா ச 

Shir L. ote دیول شر سی‎ bu? ں0‎ 
ہی‎ ۱ ۳ fa E 

sro Ae:‏ جف رن سک یروا رزان‌بردی 


اط رک اتتا ل کا ச்‌‏ سال معلومم تہ ہوا۔ 2 y‏ نیا LS‏ 


و 
ட‏ 
& رھھ 


می خلس. அச்சம்‌.‏ فرزند Poe‏ ر ارقش ہنری 
وش ولس. برراس ae‏ سال அ alls s‏ 
ان کے ش کا سل چم داسطون سے இ வச‏ اح سرک 

92 الف شان et yy os‏ ان گے والر ڑآی 
کال فک مرکا ر س தும‏ 

i‏ کم نی பூரு mt suet‏ 202 اء اہ 
பரச Pre‏ متداولہ مولدی UES‏ اور ما FF‏ الرن 
Ue 012‏ ان ہی ok‏ سے ls PPP‏ ہمان و رل 
ப, i‏ و تیان ما ص لکیا۔ dy‏ شماب Bee Sgt)‏ 
ری SF கி,‏ وو ای ا ا ے سرت ft‏ 
را -Lt Se‏ 


wife 


می نے فایس اور ہر یکا اک ولوان Uy‏ تھا۔ 
اس کے علادہ شی کر نصا باب STITT‏ ریہ 
جا “Pl‏ ار وو کیا ols‏ 
کلام BF ம‏ ټاو : 1 ۱ ۱ 

پک سو شت من عم BELG‏ 


சச்சி‏ ول ن بای زر AP b> பற‏ کس میک 
frre 7 க்ப்‌‏ 


اعم ری کے اتال کا ی بھی سد lly‏ وھ LIFA‏ رم 
کی سالیف سے ots‏ کو تج 


ام 

ار Wiis JË‏ ور ا ot‏ فزن شی فلا صن نان عضو 
مره سال we IVs‏ 1 

تای مس ات dls‏ یر nW மச்சம்‌. wl‏ کاردا اور 
ووی கம்மம்‌‏ - رل صرف و کے 
ان ہی Ur‏ سے اور کم مولو ی قار رس صا حب سے سے ی ۔ 
Gir‏ شا الین ین صاحب کے مره لت 
بال- 
i‏ لا دوبان Lek ۲ I‏ پر ما سرت ete‏ 
اون ob tbh SE: WE 2720 2190 TRH‏ 
سو رو مس Fes «vt: EE i St aan»‏ سے علا مقس 
سصف توب ا aus Ee.‏ کے لن ھی نین 


wr 
با مستا‎ cir دام ست مل مہف‎ dle 


ee எக Z, m. > g n ہر‎ 

Sith iy ive 4122 روراوران‎ SIFA 
gu 

ba TA ۰ d o,» A 

اح رر جہاں و یا سم کرم کا ا meer‏ سث از وس وع زنط مت 


یس تی PII‏ ترا ب et‏ تباب کیم ردا ست 


ا مرکا & سال رات معلو ETS Sete >, vi fans‏ 
we‏ اق مکی سالیف کے முத்‌ மம‏ جب அம்மன்‌‏ 
ابی 
மனி‏ لص. قرام ای نام .نشی பச்‌‏ عرف. زنر اضر الارن 
قال بمادر رہ برا ل لر SA‏ سال بیدا a‏ 
Sob‏ دز یکماہیں 220௦3‏ قطب این او رمو 
والف سے ais its CIS‏ سے معلوم a Or‏ 
کہ ایک روز ده تما طالب لی میں க்சி io‏ 
کف pr புரிச்‌‏ 4 ست SE‏ و اب تالا هرا و 2 ماه ماو رضوان 
اپ MUSH‏ کے عقر ECP GP‏ یاون تا لک کہ 
௪ s ۰ - te EY 7 “‏ ہے 7 
ug‏ اس عق دک مارح سے . Ue‏ س کر ویک ER‏ 
Seri!‏ بہت -LEP‏ 

TAIE بل ابا کبک ری میں‎ toy 
بما در ( و ا کر‎ டட کم تلو وی‎ asd 
20 Sz کے رزوں میں سے‎ 

سوریس ملس Bist P op le‏ زوس اور 
تراب SP‏ سرک ریش ازم رے۔ 


۴۳ 


اھر 
ا date ph‏ ان ம்‌ eye?‏ سید عبر القادر ول ae FI‏ 
பூசின‏ سال ولادت ے ۔ 
ارس یک படக்‌ ச ௦8171 wr il gis‏ 
اور اظطری جسے نامور صا نرہ Pre‏ .ن س یں بھی ان بی ضر 
سے ا tm‏ کیا وش زیی اور Hees உ) PC GB‏ 
wy‏ ب علطم رود ம்‌ அண sly‏ وا بپ கண்பட‏ ملد 
جات ریس ار له S18‏ ار اک wife‏ 
பம்பு‏ ہر نذاب Pi‏ جاه alc‏ روان he Sob‏ 
பத்து‏ ۔ بض ماسرو ںکی شارت و پرفاش سے جب ر وکر 
سای میں اب பா. ன்‌. AIGE oie‏ 


رم ملع بماد شش میک ۳ هرن இய‏ بادا۔ اس 
رب سے دس afi ஸ்‌‏ 


ஸே‏ اور ارد میں ش BL‏ ون User‏ سا ولران کی رب 
hang‏ اس کے علادم Ba‏ شاد سکب رسال wrt‏ الا تار 
ஸரீ‏ 
ایل Worl‏ مور یہ سے : ۔ 
LEF S‏ ونائ ع تارا و هراس صد pin‏ 


- = ல 
خزاس بات درتتانا‎ ப்டிட لا‎ KC رکفت ن شد‎ 
v ۱ x ry اب‎ ஒல்‌ a @ த்‌ 
دل او لت جم و ٹس ولادر 2302 رصت باسرما‎ 


ய்‌‏ ان سب زا ت کا دحرس کرے بل 7 د سح ۔ 


பூம பர்த்‌ 


ران 
பவி 012‏ ری الرین :ا Sf AEA‏ سال ولادت ے . 
ران کے JIS EB m‏ سے باشرت اور واب رخ الام ماد 
نان روا பூச்‌ -£ W ய £ MS‏ وناک یک ort‏ ہت اتی 
ی شاعری میں பய‏ نی Be‏ وکر ابل Soli‏ سے 
تفیش ہوے۔ ناک یتو او رجاوره دا میں ம்ப ப்பன்‌‏ 
£8 اس فن میں آپ Sri tee OS‏ زی دست شام سے 
ااب ET‏ زان اردو L‏ تین کی மச ம E‏ 2 
a‏ ی و رم 
பம்‌‏ اگرڑوں کے பழி OVE டூ‏ سے تلف Dy‏ 
cake‏ رور مایا بیس بی تیا م POL‏ مر راس ١‏ پس سے ۔ 
SUP CED ote MUAY‏ زارت 
سے سرف درو طن والس ہوۓ ۔ 
ae Bee‏ ۲ 
on fF‏ ده ام تون دی تشد LI pI‏ داس رر 


جا ست بے یس ب بان زوم کاو ایی رش کر سن نم 
رس دشن direte ok‏ 
راز الا ص زا کی م رسس رخ اک باق 


- یس وفات با‎ ure 


Ms 


ar 


டர்‌!‏ جر یج اشر نام பன்‌‏ الردلہ F‏ لے اسر غان بہادر رود 
حطاب - ste eG‏ تاب PAID‏ 
(AKT OT‏ راس مول ر گے سال ولادت -e‏ 
பிபா‏ چسنم وس یکنا ہیں ab‏ کے بب ہی 2 شع کو یک طف 
ASL‏ بی سے سل زتھا E E CL‏ 
Lote LJL æT. FE ச்சர்‌‏ عل 


OF dad! out ou‏ راشان ادر رات &2 مرت بکیا۔ 
وت کلام پر ate‏ 


auf‏ 714122 ؛غقل تک ریا دارو کہ பத‏ سو وزی ر 
oy மாம்‌‏ سب پروا طا شوق مل بل ورات 
بردار ول glen pt‏ با امس ون راز EIE als‏ سر 
iit‏ دار Sigh‏ 


)218 ذل منز (ست درغزا ان طم ہلے دار 0 
JVB ASA‏ عزارے دارم 


رای தப்‌...‏ طوس اب hia‏ غان த்‌‏ 
کرت اس “ail‏ 


و Z2‏ ر ۱ 
i | Malet‏ زنر شور زکرم ஆயத‏ 
at‏ عو راداب ران بردو ں Sips‏ 
دصر مک Pg‏ د ي "ای ما صل کی ہے = 
“Snare”‏ = ۰ ۵ 


ஆ ee aes eS 
Cir رل مه‎ ۱ ae 





سس 


مس خلص. فلام عقاو تام تمس ال رو ملا ply, Je sles‏ 
عضا در جنگ حطاب. ررد راب 2 الرولر پمادر رمت اب ட்ப பப‏ 
பூர‏ 332122 سال ولادت ے ۔ 
gent wi‏ علار s a‏ ضلا در orbs ழூ.‏ 
کے سا حر صن பும்‌!‏ بھی تعر É‏ بے سے امارت کے تار 
ایا اور بات بیت سے است  mi‏ عہاں ے۔ نے 
SEL பட்டா பல்டி yrs பரஸ்பர‏ 
د ناف யாடு pts Sor‏ 
ای اور اردو at டப 5 ப்ப‏ سا دلران اور رں انار 
ہا Py‏ رس அமி‏ مس یآ پ کی یا کار ہیں - 
Er‏ سے ۔ 
رل کن ئح دم دا Birt நீர‏ تھا بسک رشاں دار 
و ச‏ ہت a‏ 1 
چس انیبان eed roti‏ پان ےکم دارم 
ப்‌ É fy ஸ்ம Pings‏ سا af oi Ke‏ 
هریت ரிம்‌ மீம்ஸ்‌‏ 
دا نان طبر مرو کت رم سا داکنوں پا د EK‏ 


cc 


تاه ین داش اب لک iets ag LE‏ ترککیسیٹری 
رس من பர்‌‏ دش وت - 


۱۵۸ 

ப‏ کا صن L Le‏ ضبیب توا - ۱و یآ رن 

> رکا டா ile yy?‏ ا ۔ ج کو وہ برسول g‏ 
بش orl‏ بر یا en Ll GAT‏ 
ے بان کر کل ار i‏ نک رٹ و بل لین 
س کی ےک fe மப கம்மம்‌‏ و ارت a‏ 
2[ گر A‏ سال بعد درا واس ) اش اوروطن تال 
Ey yes ச்ரியம்‌ bate‏ ز وال سے 
re 227 242 (ப்ர?‏ وہ عات گے سے uf‏ 
லி‏ س اتال பம்பர‏ واب لام ر کوٹ ال vl‏ 
کے دریاری. لازم اور عدراسی الا صلل படம்‌. அ‏ ات رک بان 


அமத 
ம்ம نام شارات منت‎ ofa ہبیش نے لے‎ 


موصوف کے سرکاری مطیع அச ஜபா‏ 
Bb ik‏ پو - ஆ.‏ 
La மப்பும்‌‏ 
a எம்‌.‏ ۰ سے میم ہر 
سر ا بر مخ رب یدارم لب sit:‏ را موش LM‏ 
زاون زس راو در زوزگا رست TEs‏ 
رسن فا داد ماما ںشلع ۱ کے بآ رش نپا ده CUB‏ 
if‏ 
عراز ول vid:‏ از رام مر کس میادادرتما ں س ار 


درسنحت ذو بجر و وو ம்க்‌‏ 
رٹ د از رو ار Sut‏ زر را J Lag OF:‏ 


6 ۱۵ 
Piolo BFE  تفصرب pE ons‏ 
مر Tee‏ رس 
bi feel hg‏ دل يران ما ن کیره ام 
بس ام ad‏ سل pee EP‏ 
Glew EY‏ 
மு‏ سیر مر نام. Lip‏ مر صادن عل or‏ « رسس 
. ول ری سال Sa‏ سے ۔ 
GUL OF‏ یکی تا مرف متراول اور شرح  Lele‏ 
ட a,‏ شرع ا بای 
அய LIGA‏ بھی پگ ارات توش மகதி‏ 
Pb‏ جو ابی அன்‌‏ ہے. فن حرس பட்டமை‏ اورمواری رت 
eee‏ | 
اب لام SFB‏ تال LMS aii படி‏ 
oslo‏ 27 جاء oY‏ ببس 5124௪‏ سے اکر Spe‏ امازت 
سے امیس میں 4222௮ LF‏ روز کے لحا اواب Lal‏ مرکا 
ا نکی கீ‏ تاه بھی EK be‏ 7 
کلام یں مش BL‏ اضرف மணம்‌ Wf‏ 
ریفس S‏ زارات کے اراوے سے اراب ne VM‏ سال 
رصت ipo உம்ப appl.‏ گن کا موزرت 
۱١ ve‏ )ٴا رکا bz‏ اور ௪12‏ ہو کے انا سرس حت ار 
الا . اشر ار Une, (PLUS ES‏ دال ہے ہی 








ry 


بونج من اس تفس کن ی کر ور و با - وس همرت اس £ 


ب ۵ ۱ 

ff ر‎ o 2 è த்‌ ۰ ச 
3 மழ ازمر برا‎ ge روص سا رال ذا دی دی‎ 
Os, , ۱ உத ۳ e 
CMJ ران باسشر وائ ان‎ pelle fiona dL: 
bifid உலப்பு 


ٹا ی wird LULL‏ لا : 


ا 

(MEP لین ای ماد ر خطاب۔‎ திகட்ட لام بدا اد‎ பவி 
EAN ہی مر مرا‎ IF 

மட اس‎ Obs والر اور مہ رت تی ہے اور جنر‎ Hh 
۱ "080803000 er orl L 
dels ادان‎ I ساو راپ کرای‎ daa ம்‌ لواب‎ ۱ 
وربا رکا کی اوران تا مکار یکا دار ونم مقر رکا اور سا دم‎ 1 
ட با رکا طاب رمت راا ر‎ ob ide 

ص اواب Wt ப is ob Pi‏ اس ما ریاست میں 
حت فا در ப‏ او رحعذرت மு‏ اس رابا کر زارات کی ارات کے 
-2 تشرف نے گے نز نان لکو بی سامت لیا اور ان کو Pe in‏ 
pi Sep‏ خر یا دید od‏ سن نام با بسا و 
முடிப்‌‏ مرب LI‏ لاب مدد تک فرست یں WOR‏ 

اس سفراسے کے ore‏ رح படட‏ سے Oy ee‏ 
ری لیا PEETS எம்டி மன்‌‏ 
اما رکا ௮222‏ 
Z‏ راید ف کر د ی Yr‏ - ص ان الطافبر۴ن مر#راست 


۱ ۵ ۵ 


ای 
نای eh‏ فلام சப்பி‏ غلام P‏ نماں پم دصق نطاب 
eo,‏ حا مد ی تا کوب مد ی۔ مر و ل Gf‏ سال و ارت மீம்‌‏ 
کا ری نام سے ۔ ۱ ۱ 
Hu OF ன க‏ او رم ےکک اور قاری تام ریس یگب تلف سا 
Pew‏ فن SP flier dike itr pe‏ 
تھے Bp‏ فازی اور دعب ش EL‏ .نا وی تسم و وشیرن اور 
نوی لی و نون رت مس பகி Soi‏ بس مض بز رگا ن د BL‏ 
aves ப்ப‏ فآ نای ارہ ی ستو رقا سکره 
பரம்‌‏ طل ےکی ردیر را کے லப‏ 
راب رخ الاھرا؛ J ட‏ روا ےکر کک CUAL‏ وه لت 
dole EE Stor‏ نکر بلک Kine‏ نطاب 
رت LY‏ 
Lo!‏ فار یکلا رکا 227 سس دم 
DAVEE பழு Pi‏ 


we A ot a ۰ oS à 
ر‎ Favors Vb 7d அப றம 
یہ بک لکا ست حا ناب‎ Ti ین‎ பதக்‌ رت ازج رعدو رو ضر‎ 
کر زا س شب مراع‎ forint بش‎ 


Wy otf‏ رغال درم رای شر داغ شید رها سس 





سم ی 


Z . ۰‏ 
من رم اددو یٹ ررقت ی زا یگنت #ست درا ول 








டம்‌ 

۲ 

سا سرب 
ول 


RAS 
Pike 
Ui 


ட்‌ 
ப One زان اش و‎ 


نر 


ULIA 
37 
Shot جاب لوی ر رصا دب‎ 
مشش‎ 


ழ்‌ 
تی ی وٹ اس ری‎ ப்பது 


MADRAS 


PRINTED AT THE G, S. PRESS 





1937 


PUBLICATIONS 
OF THE 


ORIENTAL RESEARCH INSTITUTE, 
UNIVERSITY OF MADRAS 





TO BE HAD OF MESSRS 


C. COOMARASWAMI NAIDU & SONS, GEORGETOWN, 


MADRAS 


Name of Publications. 


TAMIL DEPARTMENT 


Agastya in the Tamil Land, 

by Mr. K. N. Sivaraja Pillai 
Purananutrin Palamai, 

by Mr. K. N. Sivaraja Pillai 2 
The Chronology of the Early Tamils, 

by Mr. K. N. Sivaraja Pillai 
Paranar, 

by Mr. V. Venkatarajulu Reddiyar ... 
Kapilar, 

by Mr. V. Venkatarajulu Reddiyar ... 
Nanartha Dipikai, 

by Mr. S. Anavaratavinayakam Pillai 
Sri Sivagara Yogin’s Siva-Neri Prakasam, 

by Mr. S. Anavaratavinayakam Pillai 


TELUGU DEPARTMENT 


Vishnu Puranam, 
Ed. by Mr. K. Ramakrishnayya 


Prabhavati Pradyumnum—lIts sources, 
by Mr. P. Lakshmikantam 
Vishnumayanatakam, 
by Mr. K. Ramakrishnayya 


Price. 
Rs. A. ۰ 


1 8 0 
(ordinary bound) 
2 8 0 

(calico bound) 


University Publications—(continued) 


Name of Publications’ 


Studies in Dravidian Philology, 
by Mr. K. Ramakrishnayya 
Sandhi, 
by Mr. K. Ramakrishnayya 


MALAYALAM DEPARTMENT 
Kuchelavritham and Krishna Vilasam, 
by Mr. C. Achyuta Menon 
Subhadraharanam, 
by Mr. V. T. Sreemanavikrama Panikkar 
Ballads of N. Malabar, Vel. I, 
by Mr. C. Achyuta Menon 
Kavyajivitvrtti, 
by Mr. P. Krishnan Nair 
Vol. I 
Vol. 1 


KANARESE DEPARTMENT 


Kavirajamarga, 
Ed. by Mr. A. Venkata Rao & Mr. H. Sesh 
Ayyangar 
Rasaratnakara by Salva, 
Ed. by Mr. A. Venkata Rao & Mr. H. Sesha 
Ayyangar 
Abidhana Vastu Kosha, 
Ed. by Mr. A. Venkata Rao & Mr. H. Sesha 
Ayyangar ட 
Pushpadanta Puranam, 
Ed. by Mr. A. Venkata Rao & Mr. H. Sesha 
Ayyangar ie diets 


SANSKRIT ‘DEPARTMENT 
Taittiriya Pratisakhya, 
Ed. by Pandit V. Venkatarama Sarma ark 
Rig. Vedanukramani of Madhava Bhatta, Vol. I, 
Ed. by Dr. C. Kunhan Raja ۹ 
Katyayana Pratisakhya, 
Ed. by Pandit V. Venkatarama Sarma 


10. 


11. 


University Publications—(continued) 


Name of Publications. 


Rs. 
Linganusasana, 
Ed. by Pandit V. Venkatarama Sarma ف‎ பதி 
Critical Studies on Katyayana’s Sulka, 
Yajurveda Prati Sakhya, 
by Pandit V. Venkatarama Sarma ... روم‎ A 
Spotasiddhi, 
by Mr. S. K. Ramanatha Sastri ... وہ‎ 3 
The Unadi Sutras in Various Recensions, 
Ed. by Dr. T. R. Chintamani : 
Part I ae 3 
Part I TE = ate ssn 2 
Part VI مر و‎ sax 8 
Brhati, ۱ 
Ed. by Mr. S. K. Ramanatha Sastri 
Part I T P لے‎ D 
Part II ۱ 2 


The Rig. Veda Bhashya of Skandaswamin (First 
Astaka), 


Ed. by Dr. C. Kunhan Raja 0 n. 6ا‎ 
Prakatarthaviraranam, Vel. I, 
Ed. by Dr. T. R. Chintamani, sec sas இ 
Nanartha Sangraha of Ajayapala, 
by Dr. T. R. Chintamani ans ا‎ ! 
BULLETINS 
Sahityaratnakara, 
Ed. by Dr. T. R. Chintamani و‎ pakk 
Raghunathabhyudaya of Ramabhadramba, 
Ed. by Dr. T. R. Chintamani aon cae L 
ISLAMIC: DEPARTMENT 


Burhan’s Tuzuk-i-Walajahi—Part I, 
Ed. by Mr. S. Md. Hussain Nainar ... sax D 


Diwan-i-Bedar 
by Md. Husain Mahvi Siddiqui pig க்க ہن‎ 


oto 


oo e 


© 


University Publications—(continued) 


Name of Publications. Price. 
Rs. A. P. 
Tamil Lexicon : 
Copies can be had from Messrs. C. COOMARASWAMI 


Namu & Sons, G. T., Madras, at the following 
rates :— 


Vol. I—Part I 4 0 
7 ” I . 4 0 
ட்‌ ” III 2 0 

Vol. II —Part I . 2 0 
” H . 2 0 
” TH ... us . 2 0 
7 » IV and 70.11 று I 2 0 

Vol. 111-300 II . 2 0 
n ” 1 2 0 
a ” IV . 2 0 
99 99 yV i 2 0 

Vol. IV—Part I... š . 2 0 
2 * 8. ஒம்‌ . 2 0 
2 ” II ட . 2 0 
7 ” IV . 2 0 

Vol. V—Part 1 . 2 0 
ம்‌ ” Tt . 2 0 
ےج‎ ” Til . 2 0 
7 ” IV . 2 0 

Vol. VI—Part ர . 2 0 
99 1 ரா த ۲ ஓ 0 
99 98 111 ۲ 2 0 
7 99 IV ஓ 0 
n 2 y 2 0 


த டன ல ۶ ۵ 5 6 © ۵‏ ي ه ه ه هه وه وه هه و ه وه دوه ه 2 


Nortr.—Copies can be had at half the marked price by: 


(a) Students of Colleges, High Schools and Oriental Insti- 
tutions ; 
(6) Members of the staff of Secondary and High Schools ; 


(c) Pandits employed in Colleges ; 
provided that the applications are made through the 
heads of the respective institutions. 


